HAVS 
.தஞ்சாவூர். hora 

கற்றனைத்து 
ஊறும்அறிவு 
சரசுவதி மகால் வெளியீடு எண் . 310 

தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையத் 
தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 

பத்தாம் தொகுப்பு 

( இலக்கியம் ) 


மகால் 


நாட்சரசுவது 


सरस्वती 


சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சாவூர் 


1990 


விலை ரூ . 


16.00 


SSHANAL 
சரசுவதி மகால் 
. 


கற்றனைத்து ஊறும் அறிவு 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் . 310 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையத் 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


பத்தாம் தொகுப்பு 

( இலக்கியம் ) 


* 


பதிப்பாசிரியர் : 
புலவர் ச . திலகம் , பி . லிட் . , 

தமிழ்ப்புலவர் . 
சரசுவதி மகால் நூல் நிலையம் , தஞ்சாவூர் . 


सरस्वती 


SARASVATI 


HTIRI 


தஞ் 


• 


ஆர் . 


வெளியிடுபவர் : 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


கி.பி. 1990 ] 


( விலை ரூ . 16-00 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


Tamil Catalogue Vol . X 


Editor 


S , Thilagam , B. Litt . , 


Publisher 


M. Sadasivam , Director , 
Sarasvati Mahal Library 


Publication No 


310 


Language 


Tamil 


Edition 


1 Edition 


Date of Publication 


Dec. 1990 


Paper used 


14: 2 Kg . Seshasayee 


Size of the Book 


21 x 14 cm . 


Printing Type used 


12 pt . 


Number of pages 


128 


No. of copies 


500 


Price 


Rs . 161 
( Rupees Sixteen only ) 


Printer 


Sarasvati Mahal Library 
Press 


Binding 


Card Board 


Subject 


Catalogue 


வெளியிடுவோர் உரை 


தஞ்சை சரசுவதி மகாலிலுள்ள 
தமிழ்ச்சுவடிகளின் கேட்லாக் பத்தாவது 
தொகுப்பாகிய இந்நூலைத் தற்பொழுது 
வெளியிட்டுள்ளோம் . இதன்கண் 117 
சுவடிகள் 

வரிசைப் படுத்தி விவர 
அட்டவணையாகத் தரப்பட்டுள்ளன , 
இத் தொகுப்பில் இலக்கியச் சுவடிகள் 
மட்டுமே இடம் பெற்றுள்ளன . மேலும் 
300 சுவடிகளுக்கு விவரப்பட்டியல் 
தயாரித்து வெளியிட வேண்டும் . தொண் 
டுள்ளம் கொண்ட பெருமக்கள் பலரும் 
இன்றும் நூலகத்திற்குச் சுவடிகளை 
அன்பளிப்பாகக் கொடுத்து வருகின்றனர் . 
அவற்றையும் தொடர்ந்து வரும் தொகுப்பு 
களில் வரிசைப்படுத்தி வெளியிட 
உள்ளோம் . 


இத்தொகுப்பு நூலை வெளியிடப் 
பெரிதும் உதவிவரும் நடுவண் அரசின 
ருக்கு 

நிலைய 

ஆட்சிக் 
குழுவின் சார்பாக நன்றி செலுத்தக் 
கடமைப்பட்டுள்ளோம் . 


நூல் 


தஞ்சாவூர் . 


மு . சதாசிவம் , 

இயக்குநர் . 


27-11-90 


- 


பதிப்பாசிரியர் முகவுரை 


களாக 


தஞ்சை சரசுவதி மகால் 

நூல் 

நிலை 
யத்தின் தமிழ்ப் பகுதியில் உள்ள இலக்கிய , 
மருத்துவச் சுவடிகளின் கேட்லாக் 13 தொகுதி 
வெளிவந்துள்ளது . 

இதில் 1 , 2 , 6 , 
7 , 10 ஆகிய தொகுதிகள் இலக்கியச் சுவடிகள் 
பற்றியும் , 3 , 4 , 5 , 8 , 9. 11 , 12 , 13 , ஆகிய 
தொகுதிகள் மருத்துவச் 
மருத்துவச் சுவடிகள் 

சுவடிகள் பற்றியும் 
வெளிவந்துள்ளன. 


இந்தப் பத்தாவது தொகுதியின் 

சுவடி 
விளக்கம் பட்டியலில் 17 கவடிகளின் விளக்கங் 
கள் கொடுக்கப்பெற்றுள்ளன . இவை 
நூலகத்தில் 83 , 84 ஆம் ஆண்டுகளில் ஆக்கம் 
பெற்றவைகளாகும் . மேலும் இத்தொகுதியில் 
நூல்களைப் 

பொருள் வரிசையில் பிரிக்கப் 
பெற்று விளக்கமளிக்கப் பெற்றுள்ளன . 
முறையே கணிதம் முதல் சோதிடம் 

ஈறாக 
இத்தொகுதியிலிடம் பெற்றுள்ளன. 


லை 


ii 


இந்நூல் வெளிவர 

அனுமதி தந்த நூல் 
நிலைய இயக்குநர் திரு . மு . சதாசிவம் அவர் 
களுக்கும் , நன் முறையில் அச்சிட்டு உதவிய 
நூல் நிலைய அச்சகத்தாருக்கும் நன்றியைத் 
தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 


தஞ்சாவூர் . 


புலவர் ச . திலகம் , பி . லிட் . , 

தமிழ்ப்புலவர் . 
சரசுவதி மகால் நூலகம். 


27-11-90 


லே 


இத்தொகுதியில் உள்ள சுவடிகளை இந்நூலகத்திற்கு 
அன்பளிப்பாகக் கொடுத்தவர்களின் பட்டியல் 


1. திரு ச . வெங்கட்ராமன் , கோமல் ( மயிலாடுதுறை ). 


2 . 


வி . கோபால்ரெட்டி , செங்காட்டுப்பட்டி . 

தஞ்சாவூர் . 


3 .. 


கோ . இராமசாமிப்பிள்ளை , மத்தகிரி திருச்சி . 


4 . 


ஜே . கணேசன் , புவனகிரி . 


5 . 


து . முத்துச்செட்டியார் , ஆலங்குழி . 

புதுக்கோட்டை 


6 . 


ச . ம . சங்கப்பிள்ளை , திருச்சி . 


. 


7. திரு கந்தராமன் , தஞ்சாவூர் . 


8 . 


R. M. K. வேலுச்சாமி , பழனி . 


9. திரு D. நல்லுசாமி , திருச்சி . 


10. திரு டி . துரைராஜ் , (E.N. T ) தஞ்சாவூர் . 


11. திரு பி . சின்னச்சாமி , புதுக்கோட்டை . 


12. திரு கவிஞர் பருத்தியூர் பாலு , பருத்தியூர் . 


13. திரு மு . பாலசுப்ரமணியம் , தஞ்சாவூர் . 


14. திரு மு . இராமச்சந்திர நாயுடு , சீர்காழி . 


15. திரு ஜெயராம நாயுடு , ஈசனூர் . 


16. திரு அ . சு . ச . மணியன் , வடுவூர் . 


17. திரு குருநா தன் , அகரம் , சென்னை . 


18. திரு து . மதுசெல்வன் , திருச்சி . 


** 

** 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன சுவடிகள் பழுதடைவதற்குமுன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவைகள் மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் 

எழுதியோரும் அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் 

தந்தார் 
பெயரும் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து 
பிரதிகளும் பெறுவர் . 


சுவடி 


எனவே , " நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் " என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் , 
31-12-90 . 


மு . சதாசிவம் , எம்.ஏ. , எம்.லிட் . 
இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


கணிதம் 


1 


கணக்கதிகாரம் 
நல்லுக்கணக்கு 


1 


நீதி நூல்கள் 
தருமநெறி நீதிகள் 
திருக்குறள் 


2 


பிரபந்தங்கள் 
அம்மானை 


4 


பாரத அம்மானை 
வீரையன் அம்மானை 


வீரையன் அம்மானை 


உலா 


ஞான உலா 


6 


8 


பிள்ளைத்தமிழ் 
காந்திமதியம்மன் பிள்ளைத்தமிழ் 
காந்திமதியம்மன் பிள்ளைத்தமிழ் 
திருநெல்லைப்பர சமய கோளரியார் 
பிள்ளைத் தமிழ் 


8 


ii 


பக்கம் 


சதகம் 
நாராயண சதகம் 
வடிவேல்சதகம் 


10 


9 


கோவை 


திருக்கோவையார் 


11 


மாலை 


12 


12 


சண்முகமாலை 
சதுர்க்கோணமாலை 
தண்டாயுதபாணி மாலை 
திரிபுனரமாலை 
நாற்பது முக்கோணமாலை 


13 


13 


14 


15 


இதிகாசங்கள் 
இராமாயணம் ( வசனம் ) 
கம்ப இராமாயணம் 
பாரதம் ( 14 - ஆம் போர்ச்சருக்கம் ) உரையுடன் 


18 


17 


18 


18 


புராணம் & தலபுராணம் 
அருணாசலப்புராணம் ( உரையுடன் ) 
காமாட்சி தவசு 
சானந்தகணேகர் புராணம் - உரையுடன் 
சோமயாகப்பெருங்காவியம் 
திருவாப்பனூர் புராணம் 


19 


22 


iii 


i 


பக்கம் 


23 


நாசுகேது புராணம் 
விருத்தாசலப்புராணம் 


23 


கதை 


24 


அரிச்சந்திரன் கதை 
சித்திரபுத்திரன்கதை 
பிரகலா தன்மாக்கதை 


25 


26 


நாடகம் 


27 


அரிச்சந்திர நாடகம் 
சம்பரநாடகம் 


28 


வரலாறு 


29 


சிவகங்கை சமஸ்தானவழக்குப்பற்றிய வரலாறு 
திருப்பத்தூர் பாளைப்பட்டு வெங்களப்ப நாயக்கர் 

அரண்மனைப்பற்றியது . 


31 


65 


64 


: 


வேதாந்த நூல்கள் 
அகத்தியர் குருநாடி சாத்திரம் - 300 
அகத்தியர் சங்கராச்சாரியருக்குத் தீட்சை 

கொடுத்த நெறி நீதி விளக்கம் 
அங்காங்கபஞ்ச உபக்கிரமம் 
அசிபதமனனம் 
அசிபதசிரவணம் 


55 


55 


iv 


பக்கம் 


56 


34 


32 


46 


38 


37 


அசிபதநித்தியாசனம் 
அடுக்கு நிலை போ தகம் 
அத்துவிதானுபவம் 
அஷ்ட்டப்பிரமானம் 
அஷ்ட்டப்பிரமானம் 
கம்பளிச்சட்டைநாதர் சூத்திரம் 
காரண காரிய உபக்கிரமம 
காரிய பஞ்ச உபக்கிரமம் 
கொங்கணர் கடைக்காண்டம் தீட்சை 
சங்கராச்சாரியார் உடலறி விளக்கம் 
சச்சிதானந்த விருத்தம் 
சசிவர்ண போ தம் (உரையும். - ன் ) 
சத்தப்பிரகரணம் 
சவுவாக்கியம் மகா வாக்கியம் 
சவுவாக்கியம் மகா வாக்கியம் 


39 


39 


62 


62 


63 


44 


40 


49 


சிவவாக்கியர் பாடல் 


60 


59 


57 


36 


53 


ஞான தீபிகை 
ஞானவாசிட்டம் 
தத்துவக்கட்டளை 
தத்துவதெரிசினம் 
தற்பதசிரவணம 
தற்பதமனனப் 
திருமூவர் சூத்திரம் - 6 
திஷ்ட்டாங்கப் பிரகரணம் 
திஷ்ட்டாந்திரப்பிரகரணம் 


53 


31 


47 


y 


பக்கம் 


51 


51 


55 


35 


59 


58 


தொம்பத சிரவணம் 
தொம்பத மனனம் 
தொம்பத நிருத்தியாசனம் 
தேரையர் வாக்கியம் 
நாதாந்தத்திறவு கோல் 
பகவத்கீதை 
பதநித்தியசன்மம் 
பிரமகீதை 
பிரமகீதை 
மகாவாக்கிய காரணாகாரிய உபக்கிரமம் 
மகா வாக்கியகாரணாகாரிய உபக்கிரமம் 
வேதாந்தக் கீர்த்தனை 
வேதாந்த தெரிசினம் என்னும் தத்துவ தெரிசினம் 


54 


42 


57 


43 


48 


45 


50 


சைவசமய நூல்கள் 

தோத்திரங்கள் 
அருச்சனைகள் 
கடம்பன் கவசம் முதலியன 
சிவசகசம் 


67 


66 


சிவபோக சாரவெண்பா 


67 


69 


தேவி அருச்சனை 
ஸ்ரீ பூனாஷியம்மன் பேரில்க்கும்மி 
மகர நோன்பு விருத்தம் 
மீனாட்சியம்மன் அகவல் 
விபூதி தரிக்கும் வகை விபரம் முதலியன 


71 


73 


68 


vi 


பக்கம் 


முருகர் பேரில் தெரிசினப்பத்து 


72 


சைவக்கட்டளைகள் 


நானாசீவ வாதக் கட்டளை 


74 


75 


வைணவ சமய நூல்கள் 
கீதா சாரத் தாலாட்டு 

திருவாய்மொழி ( மூலம் ) 
நாலாயிரத்திவ்விய்ப் 
பிரபந்தம் வியாக்கியானம் 


76 


76 


76 


சில்பம் 


80 


79 


80 


சர நூல் 
சரசாத்திரம் 
சர நூல் சாத்திரம் 
சில்பசாத்திரம் 
மனனயடி சாத்திரம் 


78 


78 


காம நூல் 
கொக்கோகம் - உரையுடன் 
மன்மத நூல் 


82 


81 


மருத்துவம் 
மாதரிச் சுருக்கம் 


83 


viil 


பக்கம் 


87 


89 


85 


85 


91 


93 


90 


90 


பந்திரங்கள் 
அனுமார் மந்திரம் ( ஏவல் ) 
ஆதித்யாதி நவக்கிரக பூஜாதி 
அவதூத மந்திரம் 
அவதூ தமந்திரம் முதலியன 
இராமதேவர் சிபாங்கி 
கெருடபஞ்சாட்சரம் 
தெட்சிணாமூர்த்தி பட்சணி 
நவக்கிரக அர்ச்சனைகள் ( சோதிடம் ) 
நவக்கிரக கவச தோத்திரங்கள் 
நவக்கிரக தசாபுத்தி பல விவரணம் 
பஞ்சாட்சர விளக்கம் 
மந்திரசாத்திரம் (சக்கரங்களுடன் ) 
மந்திர சாத்திரம் 
மந்திரத்திரட்டு 
மந்திரத்திரட்டு முதலியன 
வகாரசூத்திரம் (பஞ்சாட்சரம் முகம் ) 
வசீகர மந்திரம் 
வேதாந்தபட்சணி மந்திரம் 


89 


88 


84 


83 


86 


87 


95 


92 


113 


சோதிடம் 
ஆதித்யாதி நவக்கிரக பூஜாதி 
ஆரூடசாத்திரம் 
காலச்சக்கரம் 
கெவுளிபலன் 


101 


100 


105 


viii 


114 


101 


101 


102 


103 


113 


109 


113 


1.05 


98 


112 


106 


சாமுத்திகாலட்சணம் 
சோதிடம் 
சோதிடம் 
சோதிடம் ( கயறு போட்டுப் பார்த்தல் ) 
சோதிடம் 
சேரதிடம் 
சோதிட நூல் 
தொடுகுறி சாத்திரம் 
தும்மல் நூல் 
நட்ட சாதகம் சோதிடம் - உரையுடன் 
நவக்கிரக அருச்சனைகள் 
நாமநட்சத்திரப்பலன் 
நிமித்த சூடாமணி 
நிமித்த சூடாமணி முகவுரை 
நித்திய சூடாமணி 
பஞ்சபட்சி சாத்திரம் 
பஞ்சபட்சி சாத்திரம் 
பட்சி சாத்திரம் 
பட்சி சாத்திரம் 
பாரிசாதகம் - 2 - ம் மிடம் முதல் 
பாவகப்பலன் - அரிட்டம் 
மந்திரசாத்திரம் 
மரணகண்டிகை 
லக்கினபலன் 
லக்கினபாவ பலன் 
வருஷபலன் முதலியன 


98 


99 


99 


103 


104 


109 


110 


97 


98 


108 


111 
109 
111 
187 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் நலகத் 

தமிழ்ச் சுவடிகளின் 
10 - வது தொகுப்பு 
இலக்கியப்பகுதி 


கணிதம் 


வரிசை எண் : 


2009 


சுவடி எண் : 1475 


பக்கத் 


கணக்கதிகாரம் 
ஏடுகள் ; 30. ஏட்டின் நிலைமை : சிதிலம் 
திற்கு : 6. வரிகள் 
வரிகள் கி . எண்ணிக்கை : 1000 . 

அளவு : 
40X4 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : காரிநாயனார் 
முழுமை : அபூர்த்தி . 
குறிப்பு : இது கணித சாத்திரங்கனுள் ஒன்று . 

தனைச் செய் 
தவர் காரி என்பவர் , இதைப்பற்றிய விவரங்களை முதல் தொகுதி 
யில் கண்டுகொள்க , இதில் உள்ள ஏடுகள் மிகவும் பூச்சியரித்து . 
பயனற்ற நிலையில் உள்ளன , 


வரிசை எண் : 


2010 


சுவடி எண் : 1407 


நெல்லுக்கணக்கு முதலியன 
ஏடுகள் : 34. ஏட்டின் நிலைமை , நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 4. வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 36X 
அ .5 செ . மீ எழுத்து ; தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
முழுமை : பூர்த்தி . 


த 


2 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 

காப்பு 
“ சீறான நெல்லு லெக்கம் 
சிறப்புடனே நான் படிக்க 
காறானை மாமுகத்தோன் 
கணபதி காப்பு " 


முடிவு : 


புதன் கிளமை ராவுகாலம் 15 ( W ரு ) க்கு மேல் 31 வியா 
ளக்கிழமை ராகுகாலம் 18 (யஅ ) க்கு மேல் 3 வெள்ளிக் 
கிளமை ராகு 11 ( யகவ ) க்கு மேல் 32 

குறிப்பு ; இந்நூலில் நெல்லுக் கணக்கு முதலிலும் , இறுதியில் , 
பல ஏடுகளில் தமிழ் வருடங்களின் பெயர்களும் . அட்ட திக்கு . நவ 
ரத்தினங்களின் பெயர்கள் 

பெயர்கள் சோதிடம் பல செய்திகள் எழுதப் 
பட்டுள்ளன 


. 


நீதி நூல்கள் 


வரிசை எண் : 2011 


சுவடி எண் : 1405 


தருமநெறி நீதிகள் 
ஏடுகள் : 46. எட்டின் நிலைமை : நல்ல நிலை பகக்த் 
திற்கு : 4. வரிகள் கி , எண்ணிக்கை : 1000 அளவு : 4x3 
செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 
முழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 

காப்பு 
பருதி மதியிலகும் பார்மிசை யோர்க் கெல்லாம் 
தருமநெறி நீதி தன்னைச் சாற்றக் - கருதியிடும் 
தங்கவெழுத் தைந்துகரச் சுந்திரம் பொற் செஞ்சுடா 
கங்கை சுதன் தந்திமுகன் காப்பு " 


10 - வது தொகுப்பு 


3 


நூல் 


சீர்பெறுந் தருமச் செய்கை 

தெரிந்தவன் வழியே சென்று 


1 


முடிவு : 
பாக்குவெற் றிலையுங் கெந்தம் 

பரிமள சுகந்த வாசம் 
தேக்குமாப் பலாவு மெல்லாஞ் 

சிறந்தொரு காத்தால் வாங்கி 


...... 


தானும் வாழ்ந் திருக்கு மென்றே . " 


93 


குறிப்பு : மனிதர் யாவரேயாயினும் தத்தமக்கு விதித்த நெறி 
களின்படி , நீதிகளின் படி நடத்தல் வேண்டும் , என்பதை 93 பாடல் 


களில் கூறுகின்றன . 


வரிசை எண் : 2012 


சுவடி எண் : 1418 


திருக்குறள் 
ஏடுகள் : 133. ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
திற்கு : 6. வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 
27X3 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : திருவள்ளுவர் .. 
முழுமை : பூர்த்தி . 
தொடக்கம் : 


நூல் 


1 - வது அரத்துப்பால் , கடவுள் வாழ்த்து 
அகர முதல வெழுத்தெல்லா மாதி 

பகவன் முதற்றே யுலகு " 
முடிவு : 
ஊடுக மன்னோ வொளியிழை யாமிரப்ப 
நீடுக மன்னோ விறா " 





தமிழ்ச்சுவடிகளின் 
ஊடுதல் காமத்துக் இன்ப மதற்கின்பங் 
கூடி முயங்கப் பெறின் 


குறிப்பு : இது பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் 

ஒன்று . 
இந்நூலின் பிற விபரங்கள் இதன் முற்பிரதியில் ( கேட்லாக் 1 , 2 , 6 , 7 ) 
வால்யூமில் கண்டு கொள்க, 


அம்மானை 


வரிசை எண் : 2013 


சுவடி எண் 1388 


பாரத அம்மானை 
ஏடுகள் : 340. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 7 . வரிகள் . 

அளவு : 

43X.4 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 5000 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை 

முழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 

காப்பு 
" நீடாழியுலகத்து மறைநாலிலோடைந்தும் நிலைநிற்க 
வாடாத தவவாய்மை முனிராசன் மகாபாரதம் 

சொன்னனாள் 
யேடாக வடமரு வெற்பாக வெங்கூரெழுத்தாணி 
கோடாக வெழுதிய பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ " 


நூல் 
மூபதிகள் மெச்சும் புண்ணிய புராணமதை 
மாபதவி யுண்டாக வண்மையுடன் பாடு தற்ரு 
சிந்தை குடியிருக்கும் தெய்வமே யெண்ணாலும் 


முடிவு : 

தாய்பால் வந்து சரணஞ் சிரசேத்தி 
ஆசனந் தன்னிலுகந் தன்னை தனை யேற்றி 
பாசமுடன் போற்றி நிற்கும் பானுசு தன் மெய்பாத்து 
அன்பு பெருகி விழியா றிரண்டு தானோட . 


10 - வது தொகுப்பு 


5 . 


காலம் : 


இந்தச் சுவடி எழுதத்துவக்கின காலம் 

குரோதி 
வருடம் தனுமாதம் 10 - ந் தேதி ரோகனி 

நட்சத்திரம் 
மேஷலக்கணமும் ஆகும் , முதல் சுருக்கமான குருகுலச் 
சுருக்கம் எழுதி முடித்தகாலம் குரோதி வருடம் தனுமா தம் 
15 - ந் தேதி 


குறிப்பு : இந்நூல் பாரதக் கதை முழுவதையும் அம்மானை 
நடையில் எழுதப்பட்டுள்ளது , 


வரிசை எண் : 2014 


கவடி எண் ; 1-158 


வீரையன் அம்மானை 


ஏடுகள் : 67. ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிகை : 1500 

அளவு : 
30X3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . 

முழுமை : அபூர்த்தி . 


/ 


தொடக்கம் : 

காரி குதிரை கள்ளனையும் சீனி வைத்து 
பாரிக் குதிரை டாங்காய லங்கரித்து 
குதிரை மேல்க் கொண்டு குளந்த பக்கம் வாருமய்யா 
ஆதிரையானை அன்புடனே நம்பி னோன் . 


முடிவு : 

டார்க்கும் பொழுது பாலகலும் தானிருக்க 
யெடுத்தனைத்து யின்பமாயெனை வளர்த்தாள் 
மாதியன் வீட்டில் வளந்தேன் சிலகாலம் 
அந்த நல்ல பட்டணத்தில் ஆனதொரு தோஷயனும் 
பொம்மன் ( யைகன் பேறான றாசனவன் 
மகள் திரண்டாளென்று மாதியனை தானளைத்து . 


குறிப்பு : - இந்நூலில் இடையில் பல ஏடுகள் காணப்பட 
வில்லையாதலால் 

முழுமையாக இல்லை , வீரையன் 
அம்மானை " என்ற நூல் நூலக வெளியீடாக வந்துள்ள 


தூல் 


6 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 2015 


சுவடி எண் 1417 


வீரையன் அம்மானை 


ஏடுகள் : 112 , ஏட்டின் நிலைமை ; நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 6. வரிகள் கி . எண்ணிக்கை : 3000 அளவு 
35X3 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி . 
தொடக்கம் : 

காப்பு 
கணபதி யென்றிடக் கலங்கும் வல்வினை 
கணபதி யென்றிடக் கரும மாதலால் 
கணபதி யென்றி... காஎனுங் கைய்தொழும் 
கணபதி யென்றிடக் கருமமில்லையே 
மீனாட்சியம்மன் துணை , 

காமாட்சியம்மன் துணை . 
வீரிலட்சு மியம்மன் துணையாக வேணும் , 


ப 


முடிவு : 

மா மறத்தில் கிளேவைத்தார்கள் பாலகனை 
தட்டோடே 

தான் வைத்து வந்த அன்னேரம் 
திரும்பியே வந்து தீர்த்தங்கள் தானாடி 


..... 


என 


குறிப்பு : இந்நூல் முற்பிரதியினும் ( M. No. 1498 ) சிறிது 
வேறுபட்டிருக் கலாம் எண்ண இடமுண்டாகிறது . 
முழுமையாக இல்லானமயினும் ஓரங்கள் மடிந்து ஏடுகள் மிகச் 
சிதிலமாக இருப்பதாலும் ஒத்துப்பார்க்க இயலவில்லை . 


நூல் 


வரிசை எண் : 2016 


சுவடி எண் 1421 


ஞானஉலா 
ஏட்டுகள் : ஏட்டின் நிலைமை : மிகச் சிதிலம் . பக்கத் 
திற்கு : 7 . வரிகள் கி , எண்ணிக்கை : 100. அளவு ! 
14X.5 செ . மீ . எழுத்து தமிழ் . ஆசிரியர் : அறிய இயல 
வில்லை . முழுமை : அபூர்த்தி . 


10 - வது தொகுப்பு 


7 


தொடக்கம் : 

சீறான காசி சித்தம் பலத்திலே குடியாய்ப் 
பேறான நெஞ்சகமே - பேசக்கேள் , 
ஆறாய 

யுன்னை யுயாந்தபடி 


...... 


குறிப்பு : 


இந்நூல் முடிவு மிகச் சிதிலமாக 


உள்ளது . 


வரிசை எண் : 2017 

சுவடி எண் 1410 ( a ) 
திருநெல்லைப் பரசமய கோளரியார் பிள்ளைத்தமிழ் 

ஏடுகள் : 19. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 10. வரிகள் கி . எண்ணிக்கை : 1500 . அளவு 
28X4 செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அங்கப்ப 
நாவலர் . முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 

காப்பு 
மாலயனும் வீறு மறைநாலுந் தேடரிய 
கோலப் பரசமைய கோளரியே - சாலத் 
தற்பரமாம் பிள்ளைத் தமிழ்பாட வந்து தவுங் 
கற்பகமே சற்குருவே காப்பு . 


முடிவு : 


...... 


சிவஞான சற்குருக் குருநாத சேகரா 

சிறுதே ருருட்டியருளே 
சிமயபுய சதுரபர சமயகோ ளரிராய 
சிறுதே ருருட்டியருளே 

சிறுதேர்ப்பருவ முற்றிற்று 
குறிப்பு : இந்லூல் பரசமயகோளரியார் என்று புனைப்பெயர் 
கொண்ட ஒருவர் மீது பாடப்பட்ட பிள்ளைத் தமிழாகும் , இவர் 
நெல்லையைச் சார்ந்தவர் என்பது 

பெயரிலேயே தெரிகின்றது . 
இந்நூல் எமது மகால் வெளியீடு எண் 199 - ஐக் கொண்டதாகும் , 


8 

தமிழ்ச்சுவடிகளின் 
வரிசை எண் : 2018 

சுவடி எண் : 1461 
காந்திமதியம்மன் பிள்ளைத்தமிழ் 
ஏடுகள் : 28 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6. வரிகள் கி . எண்ணிக்கை : 1000 , 

அளவு 38X2 
செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 
பூவிற் சிறந்த சரா சரத்தின் பொலிவைப் பொலிவிற் 

புகுமுயிரைப் பொருந்து முணர்கை 
அஃதுணரும் போதாக மத்தைப் பொருந்தி 

நாவிற் நின்ற கடங்காயப்பா 
வசத்தை நனித்தாயீன்று முதிராவாழ , 


முடிவு : 

மெல்லியை யெடுத்து மீண்டு சுடகனி சுடுக்கையகன் 
மொய்ம்பிடை புணாந்து மிக்காண மெழுந்து நீலங்கைத் 
திருமுனீட்டிய கடுப்பலதின் முன்ன மச்காரணமறிந்து 

எட்கினை வேணுமில் புறங்காடலத்தவனிறந் 
துண்ணி சேவுகைக்கு மேனையவனாமென .. 


நாணம் 


குறிப்பு : இந்நூலில் காப்பு , செங்கீரை . தாலம் , சப்பாணி , 
முத்தம் , வாரானை , அம்புலி , அம்மானை , நீராடல் , பொன்னூசலில் 
8 பாடல் களே முழுமையாக உள்ளன . 


வரிசை எண் : 2019 


சுவடி எண் : 1462 


காந்திமதியம்மன் பிள்ளைத்தமிழ் 


ஏடுகள் : 38. ஏட்டின் நினலமை . நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி , எண்ணிக்கை : 1500 அளவு : 
30X8 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி 


10 - வது தொகுப்பு 


9 


குறிப்பு : இந்நூல் முற்பிரதி போன்றது . இடையிடையே பல 
ஏடுகள் காணப்படவில்லை , 


வரிசை எண் : 2020 


சுவடி எண் : 1406 


வடிவேல் சதகம் 
ஏடுகள் : 51. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 6 . வரிகள் கி , எண்ணிக்கை : 2000 

அளவு : 
42X3 செ . மீ . எழுத்து : தமிழ் .. ஆசிரியர் : 

முத்துக் 
முழுமை : பூர்த்தி : 


(குமரன் . 


தொடக்கம் : 
கார்கொண்.... மேகமழை பொழிவதுஞ் செச.மீது 

கனயோக மிகவருவதும் . 
கனபுருஷ மேன்மையும் புலிவளந் தருவதும் 

சுனியமிர்த குணமாவதும் , 


-1 


முடிவு : 


( திட ) முடைய பன்னிருகை ஆறுமுக தேவனே 

செங்கோடன் மன திலகலாத் 
திருமருவு தெய்வயானை வள்ளிமண வாளனே 

செயமுருக வடிவேலனே 


-101 


காலம் : 


பார்த்திப வருடம் சித்திரை மாதம் 17 ம் தேதி புந்தி 
வார நாளும் நவமியும் மகநட்சத்திரமும் மேஷராசியும் 
கூடின சுபதினத்தில் நாழிகை உதித்து 2 க்கு மேல் முத்தை 
யன் பாளையத்திலிருக்கும் காத்தியா முன் குமாரனாகிய 
வெள்ளையனுக்கு 

சதகம் எழுதி முகிந்தது 
முற்றும் . 

குறிப்பு : இந்நூல் நீதிகளைக் கூறும் நீதி நூல் போன்றதாகும் . 
இது தமது நூலக வெளியீடுகளில் ஒன்றாகும் . 


வடிவேல் 


த .2 


10 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 2021 


சுவடி எண் ; 1403 


நாராயண சதகம் . (உரையுடன் ) 


ஏடுகள் ! 49 . ஏட்டின் நிலைமை ; நல்லநிலை . பக்கத் 
திற்கு : 6 . வரிகள் கி . எண்ணிக்கை : 3000 . 

அளவு : 
37 X.2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 

காப்பு 
நல்லவட வேங்கடத்து நாராயண சதகஞ் 
சொல்ல வெனக்குத் துணையாமே- மல்லற் 
பணையான திண்புயத்துப் பாண்டவர்க்கு முன்னம் 
துணையான பாதந் துணை 


நூல் 


நீர் கொண்டு தண்மலர் கொண்டு 

நன்நெறி கொண்டு நின்குறி கொண்டு வண் 
சீர் கொண்டு வந்தனை செய்துணை 
செறிவார்க்கே 

பெறுவார்களோ 


முடிவு : 


ஆயிரம் புசகிறி படைத்தவான் சூரனேனும் ராட்சதல்: 
தேவேந்திரன் முதலான தேவர்கனுக் கெல்லாம் யிடுக்கன் 
கொண்டு வந்தான் . அப்போது தேவாதியள் உன்னிடத்தி 
லே வந்து முறையிட்டார்களப்போ 

வானாசூரனை 
ஆயிரம் புசகியும் வெட்டிச் சங்காரம் பண்ணி அந்த தேவர் 
களை ரட்சிக்கவில்லையோ அப்படிப்போல என்னை ரட்சிக் 
கிறது உனக்கு அருமை யோ நாராயணா நாராயணா. 


குறிப்பு : இந்நூல் திருமால் தோத்திரங்கனுள் ஒன்றாகும் . 
இதில் 100 செய்யுட்கள் இருக்கின் றன , உரையுடன் உள்ளது . 


10 - வது தொகுப்பு 


11 


வரிசை எண் ; 2022 


சுவடி எண் : 1469 


திருக்கோவையார் 


ஏடுகள் : 45 . எட்டின் நிலைமை : சிறிது சிதிலம் . 
பக்கத்திற்கு : 12. வரிகள் கி . எண்ணிக்கை : 3000. அளவு 
25X4 செ . மீ . 

எழுத்து : தமிழ் 

தமிழ் - ஆசிரியர் மாணிக்க 
வாசகர் முழுமை : பூர்த்தி . 


- 


தொடக்கம் : 

திருச்சிற்றம்பலம் 
எண்ணிறைந்த தில்லை யெழு கோபுரந் திகழக் 
கண்ணிறைந்து நின்றருளுங் கற்பகமே - நண்ணியசீர்த் 
தேனூறு செஞ்சொற் றிருக்கோவை யென்கின்ற 
நானூறு மென்மனத்தே நல்கு . 


நூல் 


இயற்கைப் புணர்ச்சி காட்சி 
திருவளர் தாமரை சீர்வளர் காவிகளீசர் தில்லைக் 
குருவளர் பூங்குமிழ் கோங்குனபங் காந்தள் கொள் 

( டோங்கு 


முடிவு : 

காரணி கற்பகங் கற்றவர் நற்றுணை பாணரொக்கல் 
சீரணி சிந்தா மணியணி தில்லைச் சிவனடிக்குந் 


இரும்பரிசில் ஏற்றவர் கருளி 
விரும்பினர் மகிழ மேவுதலுரைத்தது , 


குறிப்பு : 

இதுமாணிக்க வாசகர் எழுதிய திருச்சிற்றம்பலக் கோவையார் 
என்னும் அறிய நூலாகும் . இதனைசைவசமயத்தவர் தம்முடைய 
தெய்வ நூல்களாகிய 12 திருமுறைகலுள் வைத்து 8 ஆந் திருமுறை 
யாக அமைத்துப் போற்றிப் பயின்று வருகின்றனர் , இந்தப்பிரதி 

முற்றுமுளது இதன்படி விபரங்கள் முதல் தொகுதி 
{ I - st volume) யில் கண்டு கொள்க . 


யில் நூல் 


12 


தமிழ்ச்சுவடிகளின் 


மாலை 


வரிசை எண் : 202.3 


சுவடி எண் : 1396 


சண்முக மாலை 


In L 


ஏடுகள் : 12. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்சுத் 
திற்கு : 4 வரிகள் 

அளவு : 

300X2.5 செ.மீ. எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 200 ஆசிரியர் : அறியக 
வில்லை . 

முழுமை : அபூர்த்தி , 
தொடக்கம் : 

சீர்வளம் தோங்கிய னானருளிய தேசிகனே 
வார்முலை வள்ளி தெய்வானை 
தெய்வானை மங்கா 

மகினந்தே 

சிரக்கனே 
பார்வை புரிந்தெனை யாண்டருள் தேவபணியவளர் 
தார்புனையின் புய னாதா சிவகிரிச் சண்முகனேனா 


முடிவு : 

நற்றாமரைச் செல்வி கௌவி மனமகிள் தைனையும் 
பொற்ருள் பணியும் மெளியன் றனக்கிந்த பூதலத்தில் 
வற்றாத செல்வமும் தந்தாள்வதற்கும் மனமிரங்கி 
சற்றே கிறாயே சரனபாகு சிவகிரிச் சண்முகனே 


இந்நூல் 


முருகன் 


தோத்திரப் பாடல்கலுள் 


குறிப்பு : 
ஒன்றாகும் , 


வரிசை எண் : 


2024 


சுவடி எண் : 


1384 


சதுர்க்கோண மாலை 
ஏடுகள் : 3 . 

3. ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்சுத் 
திற்கு : 7 வரிகள் . அளவு : 

20X3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை . 

முழுமை : அபூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் 6 -- வது தொகுதியில் வரிசை எண் . 1148 
ஐயும் , 1324 ஐயும் போன்றது . 


10 - வது தொகுப்பு 


13 


வரிசை எண் : 


2025 


சுவடி எண் : 


1397 


தண்டாயுதபாணி மாலை 


ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை. 
பக்கத்திற்கு : 5 . வரிகள் . அளவு : 

32X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ். கி . எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : 
அறியக்கூட வில்லை . 

வில்லை . முழுமை : அபூர்த்தி . 


- 


தொடக்கம் : 
" கருவினிலுதித்துப் புவியினில்ப் பிறத்து 

குவலையிலுவல்வது சுடனோ 
மருமலரணியுங் குருபானே வாழ 

வள்ளி பங்காளனே யினிமேல் 
சருதையிற் தயங்கி கிருபையில் வாழ்ந்து 

யேகமுன் தருவாய் 
திருவருள் செழிக்கும் பழனியும், கிரிவாழ 

சிவசிவா தண்ட பாணியனே , 


முடிவு : 
கந்தவேள் பெயலால் மூன்றையுந் தாண்டி 

கற்பக யோக போகத்தில் 
யெந்தனை யிருந்த உந்தன் மேல்க் கடந்தான் 

யென் குரு வாகிய யிறைவா 
சுந்தர வடிவா யிருவர்கள் மகிழத் 

தோகை மேல் யெதிற் கொண்டு வருவாய் 
செந்தில் பதிசேர சிவகிரி தனில்வாழ் 

சிவசிவா தண்ட பாணியனே 


குறிப்பு : இந்நூல் முருகன் தோத்திரப்பாடல்களுள் ஒன்றாகும் . 


வரிசை எண் : 2026 


சுவடி எண் : 


1395 ( a ) 


திரிபுரைமாலை (சக்கரத்துடன் ) 


ஏடுகள் : 

21. பட்டின் நிலைமை : நல்ல நிலை. 
பக்கத்திற்கு : பக்கத்திற்கு : 5 . வரிகள் . 

அளவு : 


14 


தமிழ்ச்சுவடிகளின் 


4X25 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ; 1000 
ஆசிரியர் : அறிய இயலவில்லை . 

முழுமை : பூர்த்தி . 
தொடக்கம் : 

காப்பு 
சித்தி தரும் பாசெதியுடாம் நல்ல செல்வ முண்டாம் 
புத்தி தரும் புகள் பெருக அருள் தரும் பொற்பாதமலர் 
முத்தி தருந் திரிபுரை மாலை தன்னை முனிந்துரைக்கக் 
கந்தனெனும் னந்தி வெள்ளை வினாயகள் காற்பதுவே . 


நூல் 


ராச வசீகரம் 
மாதரிவீரி வைரவி காளி- நல்ல வாலை குண 
பூதரியோக புராணந்தி-காரண பொற்சிரிவாள் 
நீதரிமந்திர சடாட்சரி யென்னு மென்னெஞ்சத்துள் 
ஆதரவாய் நின்றுதவுந் திரிபுரை யானந்தியே ( -க . ) 

( சக்கரம் உள்ளது ) 
முடிவு : 

இது சகலத்துக்கும் 
தாயே நீயான் முன் பாதாரந்தட் சந்தமியேன் றனக்கு 
நீயே துணையன்றி வேரை திணை பில்லை நிடீலிசத்தி 
ஆயே சமையமிதி வேளை வந்து அருள் தருவாய் ( -நய- ) 

ஒம் நம 


குறிப்பு : இந்நூல் சக்தி தோத்திரங்களுள் ஒன்றாகும் . 
ஒவ்வொருபாட்டிற்கும் ஒரு சக்கரம் போட்டுள்ளன . 


வரிசை எண் : 


2027 


சுவடி எண் : 


1453 


நாற்பது முக்கோணமாலை 


ஏடுகள் : 60. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 5 . வரிகள் . அளவு : 

19X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் கி . ஓண்ணிக்கை : 1000. ஆசிரியர் : 
அறியக்கூட வில்லை . 

முழுமை : அபூாத்தி . 


10 - வது தொகுப்பு 


15 


தொடக்கம் : 
நடுங்காவகையன்பற் நெஞ்சிற் புனைவற் 

நன்னிலறைக் கொடுகாளி யுண்ணக் கொடுக்கும் 
குருதிகள் கொப்பளித்திட்டிடும் பாறக் 

கொங்கையின் மீதே யிரத்தத் திலகமிடும் 
தொடுங்காற் மனோ மணி வறாகி நீலி 
தொழிலிதுவே பக்க சூலமன்ன திண்டோள் 

--- வறாகி 


......... 


முடிவு : 

சீலை மாறணம் 
எங்குமெரிய கிரிகள் பொடிப்படவென் பகைஒற் 
அங்கம் பிளந்திட விண்மண்கிளிந்திட வார்த்தை 

-ஞக்து 
பொங்குங் கடல்கள் கவறிடச் சிங்கத்து மீது 

- வருவாள் வருகி சிவசத்தியே , 
குறிப்பு : இந்நூல் மந்திர சாஸ்த்திரம் போன்றதாகும் . 


இதிகாசங்கள் 


வரிசை எண் : 


2028 


சுவடி எண் : 


1459 


இராமாயணம் . ( வசனம் ) 
ஏடுகள் : 247. ஏட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் 
பக்கத்திற்கு : 8 . 

வரிகள் . கி . எண்ணிக்கை : 5000 . 
அளவு : 37X3 செ.மீ. எழுத்து : அறியக் கூடவில்லை . 
முழுமை : அபூர்த்தி . 
தொடக்கம் : 
நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழுமுண்டாம் 
வீடுயர் வநிய தாக்கும் வேரியங் கமலை நோக்கும் 
நீடிய வரக்கர் சேனை நீறுபட் டொழிய வாகை 
சூடிய சிலையி ராமன் றோள் வலி கூறு வோர்க்கே . 


16 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 

ஸ்ரீ ராமசுவாமியும் சுயிலக்கினம் பார்த்தி லெட்சு 
மணரும் தானுமாகக் கோ தண்ட பாணியாக புறப்பட் 
பட்டு வருகிற போது அனுமாரும் அங்குதனும் சுவாமி 
களுக்குத் தெண்டஞ் செய்து யெங்கலுடைய தோளின் 
பேரிலே யெழுத்தருள வேணுமென்று சொல்ல ஸ்ரீ ராம 
சுவாமியும் சந்தோஷப்பட்டு ........... 


குறிப்பு : இந்நூலில் இராமாயணம் முழுவதும் வசன நடையில் 
எழுதப்பட்டுள்ளது . இடையில் பல ஏடுகள் காணப்படாமையாலும் , 
ஏடுகள் ஒடிந்தும் சிதிலமாகவும் உள்ளதால் நூல் முழுமையாக 
இல்லை , 


வரிசை எண் : 2029 

சுவடி எண் 1410 ( C ) 
கம்ப இராமாயணம் - இரணியவதைப்படலம் 
ஏடுகள் 

11. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 15 . வரிகள் கி . எண்ணிக்கை : 1500 . 

அளவு 
28X4 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : கம்பர் முழுமை 
பூர்த்தி . 


தொடக்கம் : 

இரணியவதைப்படலம் சீறாமசெயம் 
வேதங் கண்ணிய பொருளெலாம் விரிஞ்சனேயீந்தான் 
போதங்கண்ணிய வரமவன் றரக்கொண்டு போந்தான் 
காதுங் கண்ணுதல் மாலயன் கடை முறை காணாப் 
பூதங் கண்ணிய வலியெலாமொரு தனிப்பொறுத்தான் 


முடிவு : 
ஈதாகு முன்னிகழ்ந்த பெருமா னென்னுரையை 
யா தானுமாக நினையாதிகழ்தியேல் 
நீதாய் வருதறிண்ணமென்னச் செயினான் 
மேதாவிகெட் கெல்லாம் மேலான மேன்மையான் . -176 

இரணியவதைப்படலம் முற்றும் . 


10- வது தொகுப்பு 


17 


குறிப்பு : இந்நூலில் கம்பராமாயணத்திலுள்ள இரணியவதைப் 
படலம் மட்டும் இடம் பெற்றுள்ளது . 


வரிசை எண் : 2030 


சுவடி எண் : 1463 


பாரதம் ( 14 - ஆம் போர்ச்சருக்கம் ) உரையுடன் 


ஏடுகள் : 87. ஏட்டின் நிலைமை : சிதிலம் 

பக்கத் 
திற்கு : 8 . வரிகள் கி , எண்ணிக்கை : 2000 , அளவு : 
40X3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் , ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி 


தொடக்கம் : 

யிருதிறத்துப் படையிலும் பட்ட சதுரங்க சேனை கார் 
ராச மண்டலீ கற்றும் பிழைத்தெழுந்து ஒரு முகமாக்கஷ 
வந்தது போலும் பலவற்ன்னங்களாகிய குதிரைக் கூட்டங் 
களும் மும்மதம் பொருந்திய ஆனைக்கூட்டங்களும் 
பத்தியமும் ஆகாசமும் பூமியுந் திக்குத் திசைகளும் 
தெரியாதபடிக்கு குவிக்குது . 


முடிவு : 


இந்தப் பிறகாரம் மல்லுக்கட்டி முட்டியித்தம் 
பண்ணுகையில் வீம சேனன் தன்கை 
விரல்களை ந்தையு மொறு முனையாகப் பிடித்துக் 
கொண்டு யுயர்ந்த சிகர மலையில்ப் பர நகர 


குறிப்பு : இந்நூல் மிகவும் சிதைந்தும் , சிதிலமாகவும் உள்ளது 
முதல் ஏடும் . இடை 

டையில் பல ஏடுகள் காணப்படாமையால் நூல் 
பூர்த்தியாக இல்லை . கௌரவர்களுக்கும் . பாண்டவர்களுக்கும் 18 
நாள் போர் நடந்தது . இதில் 14 - ஆம் நாள் நடந்த போரின் 
வருணனை கூறப்பட்டுள்ளது. 


18 


தமிழ்ச்சுவடிகளின் 
பராணம் & 

தலபுராணம் 


வரிசை எண் : 2031 


சுவடி எண் : 1415 


அருணாசலப் புராணம் -உரையுடன் 
ஏடுகள் : 170 . ஏட்டின் நிலைமை : சிதிலம் . பக்கத் 
திற்கு : 6 . வரிகள் கி . எண்ணிக்கை : 5000 . 

அளவு 
40X3.5 செ.மீ. எழுத்து : தமிழ் ஆசிரியர் : சைவ 
எல்லப்ப நாவலர் . 

முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 

காப்பு 
மிக்க வேத வியாதர் விளம்பிய 
இக்க தைக்கிய லின் றருள் செய்திட 
முக்கண் வெற்பிணை மும்மத வாரியைக் 
கைக்க ளித்தினைக் கைதொழு தேத்துவாம் . 


முடிவு : 
யிக்கதை படித்தோர் கேட்டோ 

ரெழுதினோ ரெழுதி வைத் தோர் 
மைக்கடல் சூழ்ந்த விந்த 

வையக முழுது மாண்டு 
தக்கசந் தான போக 

சவுபாக்கியந் தணிய வாழ்ந்து 
திக்கரு ணேச ரன்பால் 
சிவபதம் பெறுவர் தா 

மே . 


குறிப்பு : இந்நூல் 6 ம் தொகுப்பிலுள்ள சுவடி எண் 981 ஐப் 
போன்றது . பிற விபரங்கள் அப்பிரதியில் கண்டு கொள்க . 


வரிசை எண் : 2032 


கவடி எண் : 1404 


காமாட்சி தவசு 


ஏடுகள் : 102. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை , பக்கத் 
திற்கு : 6 . வரிகள் 

கி . எண்ணிக்கை : 3000 . அளவு : 


10 - வது தொகுப்பு 


19 


42X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி , 


தொடக்கம் : 


நூல் 


முந்திமுந்தி வினாயகனே முருகா சரஸ்பதியே 
கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகமே முன்டைவாய் 
சீர்வளருங் காட்சித் திருக்கம்பை தன்னிலேதான் 
வாழ்வு பெருங் கம்பை மாதுகம்பை காமாட்சி 


முடிவு : 

எண்ணும் பதினாறு ஈடேறி வாழ்ந்திருப்பீர் . 
கொல்லிமலை சதுரகிரி எல்லைத் தழைத்திருக்க 
மாரி பொழிந்து சென்னல் விளையுமிப்போ 
மலையாள ரெல்லோரும் வாய்திறந்து ஏதுரைப்பார் . 


காலம் : 

விசுவா விசு வருடம் புரட்டாசி மா தம் வேறாயம் 
பாளையத்திலிருக்கும் பள்ளிக் குடத்தான் காமாட்சிதவசு 
எழுதினது முற்றும் . 


குறிப்பு : இந்நூல் காமாட்சி , சிவனை திருமணம் செய்து 
கொள்ள வேண்டி , கம்பை நதிக்கரையில் தவமிருந்த வரலாறு 
கூறுகிறது . எளிய நடையில் அம்மானையாகக் கூறப்பட்டுள்ளது . 
நூல் அபூர்த்தியாய் உள்ளது . து எமது மகால் நூலக வெளியீடு 
கஸில் ஒன்றாகும் . 


வரிசை எண் : 2033 


சுவடி எண் : 1385 


சானந்த கணேசர் புராணம் - உரையுடன் 


ஏடுகள் : 276 ஏட்டின் நிலைமை : மிகச் சிதிலம் , 
பக்கத்திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 5000 அளவு 
25X5 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
முழுமை : அபூர்த்தி . 


20 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 

காப்பு 
என் றகைத் தல்லை யிரித் தே கதிராச்கி 
நன் றுநெறி காண நடைசாட்டி - நின்ற நிலத் 
தையா னனத்தா னரியாக்கை நீக்கியைந்து 
கையா னனத்தான் சுழல் துவக்கம் 
காளயுத்தி கதை மீ 


நால் 


பருதி மதி தீ யெனுமூன்றும் பார்வையாகத் திகழ்ந்திடினுங் 
கருகு திமிரம் புலராத களத்தெம் பெருமாள் மலை வில்லோன் 
கருதி பரவு மிமையம்கள் துணைவ நாமப் பணியாற்றிப் 
பெருகு துயரத் திரையொழியப் பிறவிக் கடலை யகற்றுவாம் . 


முடிவு : 

நிருமல முடைய வெண்ணீறு வாழ்கவே 
வரமருள் கண்டி கை மாலை வாழ்கவே 
ஒருதிரு வஞ்செழுத் தோங்கி வாழ்கவே 
யரனருள் பெற்றபே ரன்பர் வாழ்கவே 

ஆகத்திருவிருத்தம் . 492. சிவமயம் 
காலம் : 
சித்திறவுத்தி u மாசி மீ " 20 ந் 

மாசி f 20 ந் தேதி குருவாரம் 
மிருக சீரிட நட்சேத்திரமும் கூடிய சுபதினத்தில் செங் 
காட்டுப் பட்டியிலிருக்கும் செட்டிகுளம் சுப்புரெட்டியார் 
குமாரன் கிஷ்ணய்யனுக்கு சானந்த கணேசர் புராணம் 
யெழுதி நிறை வேறினது. சம்பூரனம் . 
பரமானந்தம் அகண்ட பரிபூரண சட்சிதானந்த சாக்ஷாத் 
கார சுத்த சைதன்னிய நிற்மல நிற்கு . நிறஞ்சன 
பரிபூரண கருணாசாகர தியானந்த சுயசிற்சொரூபமாகிய 
பரப்பிரம வஸ்துவின் திருவடியே சரணம் சற்குருமயம் 


குருகமலம் 


கிறிப்பு : இந்நூலில் சானந்தமுனி யமாபுரமுற்றதும் அங்குள்ள 
நரகங்களின் தன்மை புண்ணியபாவ விளக்கங்களும் விளக்குகிறது . 
அச்சிடப்படவில்லையெனத் தெரிகின்றது . நூல் முழுயைாக இருந் 
தாலும் இடை இடையே ஏடுகள் பாதியாக முறிந்து உள்ளதால் 
அபூர்த்தியான நிலை காணப்படுகின்றது . 


10 - வது தொகுப்பு 


21 


வரிசை எண் : 


2034 


சுவடி எண் 


1460 


சோமயாகப் பெருங்காவியம் 
ஏடுகள் : 

61 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 10 . வரிகள் . கி . எண்ணிக்கை : 2000 
அளவு : 30X3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : 
முத்தாண்டியா பிள்ளைக்கவிராயர் , 

முழமை : பூர்த்தி 


தொடக்கம் : 
" சீர்சிறந்த திருமுகத்தா னயோத்தியர் தங் 

குலமரபு செழிக்கத் தோன்றிப் 
பேர்சிறந்த காமாட்சி புரி சோம யாகம்பிர 

பலத்தைக் கூற 
ஏர்சிறந்த வண்டமுத வனைத்து நீ யெனவலங்கொண்டு 

இறைவன் செங்கை 
ஆர்சிறந்த கனிவாகும் வீரபாண்டிய 

விநாயகனே காப்பதாமே 


முடிவு : 
முன்னையினுஞ் சிறப்புளனிங் கிவனென்ன 

வயோத்தியர்கள் முதல மற்றைந் 
துன்னினர்க ளியாவர் கட்குந் தொலையாத 

கருணை வெள்ளஞ் சுரந்திநாளு 
மின்னல்மேற் பலபொருளும் பல்வளனுஞ் 

சிறப்ப விசை யெங்கு நீடப் 
பொன்ன கரா னெனவாழ்ந்தான் காமாட்சி 

மன்னனெனும் புகழினானே . 
புத்திரோற்பத்திப் படலம் முற்றுப் பெற்றது 

ஆகப்படலம் 28 - க்குத் திருவிருத்தம் 609 . 


குறிப்பு : இந்நூல் பாட்டுடைத் தலைவனான காமாட்சி என் 
பவன் பிள்ளைப் பேறில்லாமையால் சோமயாகம் செய்து மகப்பேற 
டைந்த வரலாற்றைக் கூறுகிறது , இந்நூல் எமறு நூலக வெளியீடு 
களில் ஒன்றாகும் . 


22 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 


2035 


சுவடி எண் : 


1468 


திருவாப்பனூர்ப் புராணம் 


ஏடுகள் : 81. ஏட்டின் நிலைமை : மிகமிகச்சிதிலம் . 
பக்கத்திற்கு : 11. வரிகள் . 

11. வரிகள் . அளவு : 145X4 எழுத்து : 
தமிழ் . கி . எண்ணிக்கை : 4000. ஆசிரியர் : கந்தசாமிக் 
கவிஞர் . முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 


கடவுள் வணக்கம் 


திருத்தன் மாக்கடன் மேனியஞ் செம்மலா 
ரருத்தன் மாக்கம லந்திக ழாப்பனூர் 
நிருத்தன் மாக்கதை நூனிரம் பும்பொட் 
டொருத்தன் மாக்கழ லுன்னுமென் னுள்ளமே , 


முடிவு : 
“ தெய்வமறை யவர்விளங்க சிவசமய 

மனுவேந்தன் செங்கோ லோங்க 
பெய்வளங்கூர் மழைபொழிக மன்னுயிர்க்கின் 

பம் பொலிக பெரியோர் வாழ்க 
மெய்வளருந் திருவாப்ப னூருடைய பரமர் திரு 

மேனி தீண்டுஞ் 
சைவர் குலம் பெருகவான் றளிபுதுக்கு 

மன்பர்குழாந் தழைக மாதோ , " 


காலம் : 

( 9 ) 94 வருடம் புரட்டாசி மாதம் 20 - ஆம் தேதி 
முத்துக் குமாரசுவாமி கையினாலே யெழுதி முடிந்தது 
முற்றும் , 


குறிப்பு : இது திருவாப்பனூர் தலமகிமையை உரைப்பது . 
இதன் ஆசிரியர் கந்தசாமிக் கவிஞர் . இந்தப் பிரதியில் இந்நூல் 
முழுவதும் உள்ளது , 


10 - வது தொகுப்பு 


23 


வரிசை எண் : 


2036 


கவடி எண் : 


1414 


விருத்தாசலப் புராணம் - உரையுடன் 


ஏடுகள் : 

234. எட்டின் நிலைமை ; சிதிலம் . பக்கத் 
திற்கு : 6. வரிகள் . கி . எண்ணிக்கை : 5000 , அளவு : 
14.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : ஞானக்கூத்தர் 
| ழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 

திருவுங் கல்வியுஞ் சிருந் தழைக்கவுங் 
கருணை பூக்கவுந் தீமையைக் காய்க்கவும் 
பருவ மாய் நம துள்ளம் பழுக்கவும் 
பெருகு மாழத்துப் பிள்ளையைப் பேணுவாம் . 


முடிவு : 

கேழ்ப்பாராகிலும் , அவர்களுக்கு பாலன் யெத்தனை 
பிராமணரை 

பிதாவை பசுவை யிந்தப் பஞ்சமா 
பாதகங்களைத் சஞ்சயத்தாலும் , சிவத்திரவியங்களை 
யெடுத்தாலும் , சாராயங்களைக் குடித்தாலும் அவர்களைப் 
பாவங்கள் சூழாதென்றவாறு . 


குறிப்பு : இது விருத்தாசலம் என்னும் சிவத்தலத்தின் பெருமை 
முதலியவற்றைக் கூறுவது . 

அச்சிடப்பெற்றுளது , சுவடி மிகவும் 
பழுதடைந்து ஏடுகள் முறிந்தும் உள்ளன , ஒப்புமைக்காண 
உபயோகிக்கலாம் . 


வரிசை எண் : 


2037 


சுவடி எண் : 


1410 (b ) 


நாசுகேது புராணம் 
ஏடுகள் : 12. எட்டின் நிலைமை. : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 12. வரிகள் . கி . எண்ணிக்கை : 

1000. அளவு : 
28X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை. 

முழுமை : பூர்த்தி . 


24 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 

காப்பு 
நாசுகேது புராணத்தை நல்லோர்கள் கேட்டாக்கால் 
வாசுகியால் நீடூழிவாழலாம் - வோசையுடன் 
உம்பர் பதம் பெறலாம் உமையாயருள் பெறலாம் 
அம்புவியை ஆளலா மங்கு . 


முடிவு : 


கதையை 


யிந்தக் 

மகாவிஷ்டுணு சூதமாமுனிக்கு 
அறிக்கை பண்ணினார் சூதமகரிஷி பூலோகத்திலே சகல 
பிராணிகலுமறிந்து கரையேறும் பொருட்டாக தற்ம 
புத்திரர் மற்று சிலரிஷிகளு மறிந்து தோத்திரம் செய்தார் 
கள் . யிந்தக்கதையை சுற்றோருஞ் கேட்டோரும் புண்ணியம் 
பெற்றும் அனேக சுபசோபன செனன மாக யிருந்து சொற் 
கங்களை அனுப்பவித்திருப்பார் களென்றவாறு . நாசுகேது 
புறாணயெழுதி முகிந்தது முற்றும் . 


னாகை புதூர் அருணாசலபிள்ளை . 


குறிப்பு : இந்நூல் வீயாங்கன் என்னும் மகரிஷியின் புதல்வ 
னான நாசுகேதுவின் சரிதத்தை வசன நடையில் கூறுகிறது . இதில் 
புண்ணிய பாவங்கள் இன்னவை யென்றும் , அவற்றுள் பாவஞ்செய்த 
வர் யமலோகத்தில் இன்ன இன்ன தண்டனை பெறுவர் என்றும் 
கூறப்படுகிறது . 


வரிசை எண் : 


2038 


சுவடி எண் : 


1386 


அரிச்சந்திரன் கதை 


ஏடுகள் : 247. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 7 . வரிகள் . அளவு : 

42X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 5000. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : பூர்த்தி , 


10 - வது தொகுப்பு 


25 


தொடக்கம் : 


காப்பு 


திசடச் சக்கர தாமரை னாயகன் 
திகடச் சக்கரச் செம்முக மைந்துளான் 
அகடச் சக்கா பூவின் மணியாயுரை 
விகடச் சக்கர மெய்ப்பதம் போற்றுவாம் 


நூல் 


சீமாது வாழ்கப்புகள் கெவுரி வீற்றிருக்க 
தாமாது வாழ்கயிந்த னானிலமெல்லாந் தழைக்க 
செங்கமலத் தோலுந் திருமாலு மீசுரனும் 
ஐங்கரனும் பூங்கவனும் அண்டருட 


ன் 


முடிவு : 

உரைப்பவர் செப்புவர் உகந்து கேள்ப்பவர் 
விருப்பமுத் தெளுதியே மிகவும் வைத்தவர் 
திருப்பெருங் கடவுளாற் பதத்தைச் சேந்தினி 

இருப்பாரென்னாளுஞ் மின்னிதையங் ச.றவே 
ஆக விருத்தம் 141 , ஆருமுகம் துணையாகவும் . வேலுமயிலு துணை , 
குருபாதமே கெதி . 

ராமசெயம் . 


அம் 


குறிப்பு : இந்நூல் அரிச்சந்திரனுடைய வரலாற்றை 
மானை நடையில் கூறுகிறது . 


வரிசை எண் : 


2039 


சுவடி என் : 


1408 


சித்திரபுத்திரன் கதை 
ஏடுகள் : 

25 , ஏட்டின் நிலைமை : சிதிலம் . பக்கத் 
திற்கு : 5 வரிகள் .. கி . எண்ணிக்கை : 1000 . 

அளவு 
35X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை ; அபூர்த்தி , 


26 


தமிழ்ச்கவடிகளின் 


தொடக்கம் : 


நூல் 


நீலக்கல்லினாலே நித்திரையாய் நிருத்தி 
பந்தல்மேல்கட்டி பட்டாடை . தொங்கவிட்டு 

கமுகவாளை பொருந்தவே தானிருத்தி 
சாணத்தாற் தரைமெளுகி சந்தனத்தால் கோலமிட்டு 


......... 


முடிவு : 
புண்ணியஞ் செயித்ததை போதவே சொல்லு மென்றாற் 
என்று சிவநருளால் ஏவி நாற் தூ துவரை 
சூலமெடுத்து தொடர்ந்தோடிவருவாரும் 
அமராபதி வீட்டை அடையவளைஞ்ச கொண்டு 
யிவள் பண்எணுகிற புண்ணியத்தை பார்த்து நின்றார் 

( தூதுவர்கள் 
குறிப்பு : இது சித்திரகுப்தன து சரிதத்தைக் கூறுவது . 

இவன் 
ஆன்மாக்கள் செய்யும் புண்ணிய பாவங்களை உணர்ந்து யமனுக்கு 
அறிவிப்பவன் . 


வரிசை எண் : 2040 


சுவடி எண் : 


1450 


பிரகலாதன்மாக்கதை 
ஏடுகள் : 150. ஏட்டின் நிலைமை : மிகவும் சிதிலம் . 
பக்கத்திற்கு : 5 . வரிகள் கி . எண்ணிக்கை ; 

3000 . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : நல்லூர் சபாபதி முழுமை : 
பூர்த்தி . 
தொடக்கம் : 
“ முருகாறும் துளப மணி மாலை ....... 
எனத் தொடங்கும் காப்புச் செய்யுளில் அமைந் 

துள்ளது . 
முடிவு : 

சிதிலமாக உள்ளது . 


10 -வது தொகுப்பு 


27 


காலம் : 

18 ஆம் நூற்றாண்டு 


குறிப்பு : பாபநாசம் சருக்கைக் கிராமம் ஸ்ரீ முத்துமாரி 
பக்தப் பிரகலாத நாடக சபையினர் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முற் 
பட்ட இந்த சிதி மான சுவடியை மகாலுக்கு அன்பளிப்பாக 
அளித்துள்ளனர் . 

சுவடியின் பிற்காலபடியெடுக்கப்பட்ட 
ஏட்டுச் சுவடி ஸ்ரீ நாடக சபையினரிடம் வழிபாட்டில் உள்ளது . 


நாடகம் 


வரிசை எண் : 2041 


சுவடி எண் : 1474 


அரிச்சந்திர நாடகம் 
ஏடுகள் : 110. எட்டின் நிலைமை : சிதிலம் : பக்கத் 
திற்கு : 5 . வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 
35X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக் கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 
“ மதிவளர் குடையுங் செங்கோல் மனு முறை ந ...த்தி 

வாழும் 
அதிசயம் படைத்த கோமான் அரிச்சந்திரன் கதையை 

பாட 
துதிசெய்யும் பொருளும் நல்ல தொண்டர்கள் வெவ் 

வினையும் தீர்த்துக் 
கதி தரும் விட்டவாசல் கணபதி காப்பு தானே . 


மூடிவு : 

வேதியர் பின் எவ்விதமாக மனந்துனிந்து போவேன் 
ஐயாசாமி -சந்திரமதி சொல் - (விருத்தம் ) 
செப்பாருங் குவிமுலையாலெள்ள வருங் கணவனுடன் 
சேர்ந்து வாழ்க வொப்பாருமில்லா லென் 
கணவன் என்னுடனே உறவாடாமல் ........... 


28 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : இந்நூல் அரிச்சந்திரன் கதையை நாடக வடிவில் 
கூறுகிறது . இதில் தரு . வசனம் முடுகு . விருத்தம் முதலியன விரவி 
வந்துள்ளன . நல்ல நடையாக இருந்தும் நூல் முழுமையாக இல்லை 


வரிசை எண் : 


2042 


சுவடி எண் ; 


1387 


சம்பர நாடகம் 


ஏடுகள் : 44 , ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 5 வரிகள் அளவு : 19X3 செ . மீ . எழுத்து தமிழ் 
கி , எண்ணிக்கை : 1000 . ஆசிரியர் : அறியக் கூடவில்லை . 
முழுமை : பூர்த்தி . 
தொடக்கம் : 

விநாயகர் பேரில் விருத்தம் 
சீர் தந்த சித்திர விஸ்தார கவிமழை 
செகதலம் தனில் மன்ன மண்டலீகர் 
தார்வந்த பரிமள புட்பகொ நீதள கலச் 
சம்போக தனனென ரேத், தவும் சர்வ 
நீர்வந்த யாளிகேங்ககோ பெருங்காயுடன் 


முடிவு : 

சல்லரி முரசு பாட தவண்டம் மல்லாரியோங்க 
பல்லொளி பன்பனென்ன பஞ்சவாளி சாமவே 
மங்களம் மங்களம் செயசெயயங்களமங்களம் 


குறிப்பு : இது நாடக வகையைச் சேர்ந்தது . 


வரிசை எண் : 2013 


சுவடி எண் : 1402 


மார்க்கண்டேய நாடகம் 


ஏடுகள் : 148. ஏட்டின் நிலைமை : தல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 
36X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி 


10 - வது தொகுப்பு 


29 


தொடக்கம் : 
சீறான திருக்கடையூர் அமுர்த லிங்க 

னாயகர் தற்செயலை வேண்டி 
பேறான செந்தமிழால் மார்க்கண்ட 

னாடகத்தின் பெருமை கூற 
தீறாத வினையகத்தும் அபிராமி 

யீண்டெடுத்த சேயன் சித்தி 
காறாணை மாமுகத்தோன் கணபதியை 

மிக்கதைக்கி காப்ப தாமே 


முடிவு : 
தேனில் வீழ் ஈபோல் வலைப்படு கயர் போல் செருவர் 
கை பறவை சிக்கியது போல் கோனி .............. போல் 
மழையில்லாப் பயிர் போல் கொம்பில்லாப்படர் 
கொடீயது போல் கானகத்திருளில் முடவனாற் 
கலங்கிய காலனால் மெலிந்து ஆனே நீ நடுமை 
கடுமையாய் வந்தேன் அபய மீதென்னை யாளறனே 


குறிப்பு : இது மார்க்கண்டேயர் சரிதத்தை , விருத்தம் , தரு . 
வசனம் , முதலியவற்றில் அமைத்து நாடகமாக அமைந்துள்ளது . 
இந்தப் பிரதி மிகவும் சிதிலமாக , அபூர்த்தியாகவுமிருக்கிறது . 


வரலாறு 


வரிகள் : 2044 


சுவடி எண் : 1447 


சிவகங்கை சமஸ்தான வடிக்குப் பற்றிய வரலாறு 

ஏடுகள் : 31. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 6. வரிகள் அளவு : 35X3 செ . மீ . எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 1500 , ஆசிரியர் : எஸ் , சுப்பராமஅய்யர் 
முழுமை : அபூர்த்தி 


தொடக்கம் : 

முதலாம் பாகம் - முதலாவது அத்தியாயம் முதலாவது 
சிவகங்கை ஜமீந்தாரியானது 1730 ம் வருஷத்தில் அப் 


30 


தமிழ்ச் சுவடிகளின் 


போதிய கர் நாடக நபாவினால் சஸ்வர்னத் தேவருக்காக 
வுண்டாக்கப்பட்ட தாயும் அவருடைய சந்ததிகளிறந்த பிற் 
பாடு 1801 ம் வருஷத்தில் கம்பெனியாரால் சந்ததியில்லா 
மையால் கெவர்மெண்டில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட 
தாயும் . 


முடிவு : 

நாம்யிது மூலமாயறிவித்திருக்குாருமா யிந்த 
நோட்டீஸ் தமிழ்காபி யிந்த நோட்டீஸ்சுக்கு 
முந்திக் கோர்வை செய்திருக்கிற இருபத்தி 
யெட்டும் இங்கிலீஷ் காபிக்குச் சரியான 
தமிழ்காபி இதானது வேரை ரேந்து இப் - உ 
கருப்பப்பிள்ளையுண்டது . 


காலம் : 


சென்னையிராசதானியிலும் மதுரை ஜில்லாவிலுமிருக் 
கிற சிவகங்கை ஜமீந்தாரியின் பொய்யான யிஸ்து மிறார்க் 
கணக்கு 11 , துரை புஸ்டிரிகட்டு வைக்கீல் 

மேஸ்ற்றர் 
எஸ் . சுப்பராம அய்யரவர் களால்ச் செய்யப்பட்ட சுருக்கம் . 

1878 ம் வருடம் பதிப்பிக்கப்பிக்கப்பட்டது . 


குறிப்பு : இந்நூலில் சிவகங்கை சமஸ்தானத்தில் நடந்த வழக் 
குப்பற்றிய வரலாறுகள் அப்பொழுது வக்கீல் ஒருவரால் பிரதி 
செய்யப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 


2045 


சுவடி எண் : 


1448 


திருப்பத்தூர் பாளையப்பட்டு வெங்களய்ய நாயக்கர் 

அரண்மனைப் பற்றியது 


ஏடுகள் : 9 ஏட்டின் நிலைமை ; சிதிலம் . பக்கத் 
திற்கு : 6 . வரிகள் . அளவு : 43X3.5 செ . மீ . எழுத்து : 
தமிழ் கி , எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் ; அறியக்கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி . 


10 - வது தொகுப்பு 


31 


தொடக்கம் : 

சாலிவாகன சகாப்பதம் 1702 ல் செல்லா நின்ற சார் 
வரி 

வருடம் தைமா தம் 11 ந் தேதி குமாரபேட்டை 
அரமணையார் ஸ்ரீ மது வெங்களப்ப நாயக்கரவர்களுக்கு 
வண்ணாரப்பட்டி யிருந்து வந்திருக்கும் அள கன்மசன் 
நயினான் சதுங்கன் 2 பேர்களும் 

எழுதிக் 
அனட ஒலை . 


கொடுத்த 


குறிப்பு : இவ்வரலாறு 1448 - a , b , c , d , e என 5 சுவடிகளாக 
பகுக்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2046 


சுவடி எண் : 1449 


திருப்பத்தூர் பாளையப்பட்டு வெங்களய்ய நாயக்கர் 

அரண்மனைப் பற்றியது 


ஏடுகள் , 28 , 

ஏட்டின் நிலைமை : சிதிலம் . பக்கத் 
திற்கு : 3 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1000 . 
4.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
முழுமை : அபூர்த்தி . 


அளவு : 30 


குறிப்பு : இந்நூல் சு . எண் . 1448 - இல் உள்ள அரண்மனைப் 
பற்றிய செய்திகள் கூறப்படுகின்றன , 


வேதாந்த நூல்கள் 


வரிசை எண் : 2047 


சுவடி எண் : 1434 


திருமூலர் சூத்திரம் -6 
ஏடுகள் : 4 , ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 6 . வரிகள் . அளவு : 23X3 செ . மீ . 

எழுத்து 
தமிழ் . கி , எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : திருமூலர் . 
முழுமை : பூர்த்தி . 


32 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 
ஆதியும் வேதசுழிமுனையும் நின்று 

அகண்டு நின்ற திருமூலர் சொன்ன மாற்கம் . 
சோதி திருசுட ரொழியில் நின்ற தேவர் 

சொக்கிச்சு மனதாகி சொல்லுவர் தம் 
நீதி சிறு ஆண்டவனே தொழுது நானும் 
நிறம்மலமாய் நின்ற சத்தி வாக்குனா 

னாலே 
வீதி திறு வேதாந்தம் விளங்கும் சித்தி 

விளம்பு ரேனிச் சுருக்கம் பாரு பாரே . 


முடிவு : 
“ கொள்ளடா முன்ம்போலே தயிலவாங்கி 
கூர்மையுள்வ தயிலாதைபந 

விடை தான் 


கொள்லு 


உள்ளடா மயக்கமுத்த மூசனசயாகி 

ஒருநொடிக்குள் தெளிந்து போகும் 
அல்லடா இப்படியே மண்டலமே கொண்டால் 
அனசயாது திரேகமது கல்லுத் தானே . 

முற்றும் . 


குறிப்பு : இந்நூலில் தத்துவமும் மருத்துவமும் கூறப்பட்டுள்ளது 


வரிசை எண் : 


2048 


சுவடி எண் : 


1472 ( d ) 


அஷ்ட்டப்பிரமானம் 


ஏடுகள் : 33. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 5 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1000. அளவு : 23.5X 
2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : ஸ்ரீ சங்கராச்சாரிய 
சுவாமிகள் . முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 

ஸ்ரீ வேங்கடேச குருவே பாதாரவிந்தமே சகாயம் , 
ஸ்ரீ ரெங்கநாதாய நம , ஸ்ரீ சங்கராசாரிய சுவாமிகள் 
லோகோ உபகார நிமித்தியமாக தனது அனுபவமான 


10 -வது தொகுப்பு 


33 


அஷ்ட்ட பிறமாணத்தை அருளிச் செய்கிறார் . பெந்த 
விசாரணையிநாலே வஸ்த்து நிற்ணயம் பண்ணுகிறது . 
அப்படிப்பட்ட வேதாந்தத்தைச் சொல்லுகிறோம் . 


நூயிசி 


முடிவு : 

அகண்டாகார விருத்தியுட னே கூட்டி மலையி 
லே விட்ட தயிலாதாரைப் போலயிடை விடாமல் அகண்ட 
காரவிருத்தியி நாலே நிற்க்குண தியானம் பண்ணுவதே நிறத் 
தியாசனமாவான ஒருவனுக்குயிப்படி கேழ்வியான சிறவனத் 
திநாலே சமுச்சியம் யெவ்வளவு காலத்திற்யில்லை யோ 
அவ்வளவு காலம் சிறவணம் பண்ணவேணும் சம்பூரணம் , 


காலம் : 

யிந்த அஷ்ட்ட விறமாணம் ஸ்ரீ சங்கறசாரிய குரு 
மூர்த்தி இறந்தபடி ஸ்ரீ குருவாகிய தத்துவ ஞான நிஷ்ட்டரு 
வெங்கடபதி அய்யர் சுவாமிகள் 

வசன ரூபமாக 
சிஷ்றான தத்துவஞான பிறகாசறான ஸ்ரீகுண்டாரெங்கன் 
செட்டியா ற்றாக்கு அருளிச் செய்தாற் . முத்தும் . பரிவேங்கட 
பதி அய்யர் குருவே சகாயம் . ஸ்ரீ மதவேண்கடேசமூர்த்தினே 
நம் ஸ்ரீ ராம செயம் . 

பிறட்டாசி மீ முதல் தேதி 
கும்மாகஸ்த்தூரி ரெங்சுன்யெழுதினது . 

ஸ்ரீ ராமஜெயம் . 
குறிப்பு : இந்நூல் வேதாந்தக் கருத்துக்களைக் கூறுகின்றன . 


வரிைச எண் ; 


2049 


சுவடி எண் : 1480 


அத்துவிதானுபவம் 
ஏடுகள் : 27 ஏட்டின் நிலைமை ; மிகச்சிதிலம் பக்கத் 
திற்கு : 12 , வரிகள் கி . எண்ணிக்கை 
37.5X5 செ . மீ . எழுத்து : தமிழ் , ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை , முழுமை : அபூர்த்தி . 


500 அளவு : 


த -5 


34 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


காப்பு 


உளவிருளிரி தர வொளிர்பவனெவன ... 
றிவினனெவனவன் 
வளமலியடியவாமதி நலமெவனவன றி தரும் 

மடிதொழுதன் மனவறி தழும் 


முடிவு : 


இனியனாயெல்லாந் தன் பரவினிறவணருளாற் பெற்ற 
முனிவரெல்லா முடியுற வணங்கியேத்தி 
நனீமிக நானென்கின்ற பதப்பெருண்டிவேருே 
ரனியமில் பிரம்மாக வறந்ததிசயித்திருந்தார் 
பனிரண்டாவது முன் சொல்லியவு பனி... தங்களின் 
அர்த்தத்தைத் தொகுத்துரைக்கு மத்தியாயம் முத்தும் 
ஆகவத்தியாயயம் - 12 திருவிருத்தம் 547 


குறிப்பு : இந்நூல் சாத்திரங்களுள் ஒன்றாகும் . ஆனால் இந்தப் 
பிரதியில் இடையிடையே ஏடுகள் காணப்பட வில்லையாதலால் நூல் 
முழுமை பெறவில்லை . 


வரிசை எண் : 


2050 


சுவடி எண் : 


1419 


அடுக்குநிலை போதகம் 


ஏடுகள் : 11 ஏட்டின் நிலைமை : நல்லநிலை பக்கத்திற்கு 
7 , வரிகள் கி . எண்ணிக்கை : 500 அளவு : 18X3 செ . மீ . 
எழுத்து ; தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : 
பூர்த்தி . 


தொடக்கம் : 
சொல்லறிந்த விடமெங்கே முப்பாளெங்கே 

துவாரபா லகறெங்கே முதற்ப்பாளெங்கே 
நல்லசங்கு னதியெங்கே வைகுண்டமெங்கே 


10 வது தொகுப்பு 


35 


நாரணனும் ஆலிலைமேல் துயன்றதெங்கே 
அல்லல் செய்யும் ஐம்பூதத் தொடுக்கமெங்கே 

ஆறைந்து ரெண்டி தளு முளைத்ததெங்கே 
சொல்ல வல்லாருண்டானால் வரைநாமுந் 

தொழுதுகுரு வெனப் பணிந்து போற்றலாமே 


முடிவு : 


அவ்வெழுத்து நின்றவிடம் தெளிந்து கண்டோர் . 

அனுஷ்ட்டான பூசை மந்திரத்தை யெண்ணார் . 
உவ்வெழுத்து நின்றவிடம் தெளிந்து கண்டோர் 

ஒருவருடன்வாயதிர வார்ப்பொருளுஞ்சொல்வார் 
ஒவ்வெழுத்து நின்றவிடந் தெளிந்து கண்டோர் 

ஒட்டத்துயிரெண்டெ றிவித்து ஒறைக்கமாட்டார் 
சிவ்வெழுத்து நின்றவிட.ந் தெளிந்து கண்டோர் 

திருவாக் கால்ச் சீயென்ற சொல்லறாதே . " 


குறிப்பு : இது , சங்கராசாரிய சுவாமிகள் வேதாந்த சம்பந்தமாக 
இயற்றிய வடமொழி நூலின் கருத்தைத் தழுவி இயற்றப்பெற்றுள்ள 
தாகத் தெரிகிறது . 11 பாடல்கள் உள்ளன . இந்நூல் சுவடி எண் 
1285 ஐப் போன்றதாக உள்ளது . ஆனால் பாட பேதம் காணப்படு 


கின்றது . 


வரிசை : எண் 2051 


சுவடி எண் : 1433 


தேரையர் வாக்கியம் -5 
ஏடுகள் : 5 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்சூ 
6 வரிகள் அளவு : 22.5X3-5 செ . மீ எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 100 ஆசிரியர் : தேரையர் முழுமை பூர்த்தி 


தொடக்கம் : 
ஆதித்த பராசத்தி அயிலாண்டயீ சுபரியாள் 

அருமைத்தாயே அபைதரித்த ஆனந்தி ஆயிபாதம் 
சோதித்த னாதவெளிக்கிதுகின்ற ஒயனவார்த்தை 

சொர்ண மதி தாண்டவத்தால் நடைப்புமில்லை 


36 


தமிழ்ச்சுவடிகளின் 


வேதித்த வீணரசற் பாவியோர்க்கு விளங்காது 

விதித்துதித்த பாவத்தாலே 
கதித்த வண்ணமக் காரணத்தில் அம்மை தாலும் 

கதைசொன்னால் முடியாது கண்டுபாரே 


1 


முடிவு : 


பாறஞ்க புனலஞ்சு பாவித்தோரும் 

படி மன்னர் அடி மாண்டு பாதை காணார் 
அர முஞ்சி வளிலஞ்சி அணைந்துட்டாலும் 

அங்கணத்திலிது தாண்டா அமைங்கி நின்றேன் 
குரிமுஞ்சிதலை கண்டு குருக்களத் தேடு 

குருமுன்னி நிலையன்றிக் குருத்தானே து 
கரிமுஞ்சி கடந்த பின்ம்பு துணையுமுண்றோ 

கபித்தாரே கஷ்ட்டங்கள் காச்சி முத்தே 


குறிப்பு : இந் நூல் வேதாந்தங்களைப் பற்றிக் கூறுகிறது . 


வரிசை எண் : 2052 


சுவடி எண் : 1472 (f ) 


தத்துவதெரிசனம் 
ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு 
5 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 அளவு : 23.5X2.5 செ.மீ 
எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை முழுமை : 
அபூர்த்தி . 


தொடக்கம் : 

வேதம் 4. உபநிடதம் 32 , மகா 
வாக்கியம் 4 , அற்ப்பசுருதி வாக்கியம் 
என்றும் பிறபல சுருதி வாக்கியம் என்றும் 
சத்தியம் , ஞானம் அனந்தம் ஆனந்தமென்றும் 


முடிவு : 

வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் ஆவேதம் 4 
உபநிடதம் 32 வாக்கிமனாவியுமாயமந்திற வியாகறணம் 


10 - வது தொகுப்பு 


37 


நிகண்டு சந்தோ பிசித்தி நிருத்தம் சோதிரிஷமென் - 
- குற ஆறுசாஸ்த்திரம் அங்களாயும் அனேகசாகோப 
சாகைகளாயிருக்கும் . 


குறிப்பு : இந்நூல் தத்துவார்த்தங்களைக் கூறுகின்றது , 


வரிசை எண் : 2053 


கவடி எண் : 1472 ( C ) 


திஷ்ட்டாங்கரபிரகரணம் 
ஏடுகள் : 6. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு 
5 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 அளவு : 23 : 5X2.5 செ . மீ 
எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்க..ட வில்லை முழுமை : 
பூர்த்தி 


சகல 


தொடக்கம் : 

பிறம்மமே சத்தியம் நாம ரூபா றமகமாய் தோணுகிற 
தேவபூரீகள் நாரள சிறுமியள் பஞ்ச பூத முதலான 
செகத்துக்கும் பிறமம் யெல்லாம் யிந்த 

நாம் ரூபார 
மகமாய் தோனுகிற செகத்து பிறம்மமாக மாட்டாது 
யே நானாக மாட்டாதென் குற சங்கைக்கி சூரிய கிரனத்தினா 
லே தோணுகிற கானர செலம் சூரியனை அறிய வேணு 
மென்றுயெத்தினம் பன்னுமென்றால் விசாரிக்குமளவில் 
சூரியகிறணத்தை தவிர செலமேயில்லை . 


முடிவு : 

பிரு - அஸ்தி - மாம்சம் - சரமம் - நரம்பு - ரோமம் 


அப் - வாய் - நீர் - மூத்திரம் - வியர்வை - உ 

உதிரம் - 
சுக்கிலம் - 
அசி - பசி , தாகம் - நித்திரை - சேம்பல் - சங்கம் ஆகா 
வாயு - ஓடுதல் சுருங்குதல் . குறுகுதல் - விரிகுதல் , சித்தல் 
ஆக -ரு 
ஆகா - றாகம் , துவேஷம் , பயம் , வெட்கம் , போகம் 
ஆக - ரு 


38 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : இந்நூல் வேதாந்த , தத்துவக் 
கூறுகின்றன . 


கருத்து 


பற்றிக் 


வரிசை எண் : 2054 


கவடி 

எண் : 1432 


கம்பளிச்சட்டை நாதர் சூத்திரம் 


ஏடுகள் : 8 ஏட்டின் நிலைமை : சிறிதுசிதிலம் பக்கத் 
திற்கு : 6 வரிகள் . அளவு ; 22.5X3 செ . மீ . எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 300. ஆசிரியர் : கம் பளிச்சட்டை நாதர் . 
முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 
ஆதித்தன் சந்திரனும் நின்ற மூர்த்தி 

அகண்டு நின் றமயேசுரபரனும் தந்தவாயிக்கியம் 
சோதித்த சுந்திரனும் சட்டை னாதர் 

சொகுசான ஆதிபிறம்மா ஆதிதேவற் 
வீதித்த விதித்த விதியெளுத்தைக் கண்டால் 

விதமான ஒருவனுன்று விதமுந் தோணும் 
ச ( ) தித்த வன்னமொளி தாண்டி ஆத்தாள் பாதம் 

சதுரகிரி மேல் வட்டமந் தளந்து கேளே . 


1 


முடிவு : 


பட்ட நத்தில் வேதாந்தி நடுத்தெருவுமப்பா 

பனம்பான பளிகாற சட்டைனாதர் 
மட்டநத்திலிட்ட யெழுத்துமாகி 

பொருமையுன்று அதுவே சித்தன் 
சட்டத்தில் சன்னாசி ரூபங் கொண்டு 

சதுரகிரி மலை மேலே யேரினாறப்பா 
குட்டத்தில் நொடி வறை ஆகிப்போச்சு 

குநமரிந்தேன் யதுவாலே பதிமூன்று முஷ்த்தே 13 


முற்றிற்று 


10 - வது தொகுப்பு 


39 


குறிப்பு : இந்நூல் . 
பற்றிக் கூறுகிறது . 


தத்துவங்களையும் , 


வேதாந்தங்களையும் 


வரிசை எண் : 2055 


சுவடி எண் : 1472 ( j ) 


காரியபஞ்ச உபக்கிரமம் 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 அளவு 23.5X2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : பூர்த்தி . 

குறிப்பு : இந்நூல் சுவடி எண் . 1472 ( g ) போன்றது . 


வரிசை எண் : 2056 


சுவடி எண் : 1412 


கொங்கணர் கடைக்காண்டம் தீட்சை - 500 


ஏடுகள் : 207 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 8. வரிகள் கி . எண்ணிக்கை : 3000 அளவு : 21X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : கொங்கணர் . முழுமை 
பூர்த்தி . 


தொடக்கம் : 


அண்டரண்டங் கடந்தபொருள் நிர்குணாய் நின்ற 

தளர்வில்லா நிர்மலமே சூட்சாசூட்மம் 
யெண்டிசையும் பரந்தஞ் சேைமயாக 

யோச்சி தானந்தத் தப்பால் ஞானங் 
கொண்டதொரு பூரணமென் னாலுங்காப்பு 

குறியான வெழிப்பாமுங்காப்பு 
புண்டரீக வெளியொளிப்பாழ் சுழினை மேவும் 

போதமுறும் வேதாந்தக் காப்புத்தானே . 


40 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


வாறான சாஸ்த்திரத்தி லாறுகாண்டம் 

வகையாகக் குறுக்குபதில் மூனு காண்டம் 
கூறான கடைக்காண்ட மிந்தஞானம் 

காட்டினேன் ஐநூறு சீடர்க்காக 
வீறான நடுக்காண்ட மை நூறு சொன்னேன் 

வேதையிலே முதல்காண்ட மை நூறுசொன்னேன் 
தோறான முன்னூத்து மூன்று சூத்திரம் 

தப்பாமற் சொச்சமுண்டு தெளிந்து முற்றே 501 


குறிப்பு : இந்நூலில் தேவி பூசை , ருத்திரன் பூசை , வாசிமூலம் , 
யீடை பின்கலை, மூலசூஷம் , சிலேஷ மந்திரம் . சூட்சமூலம் சிவித்தின் 
தீட்சை முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2057 


சுவடி என் : 1472 ( f ) 


சவுவாக்கியம் மகாவாக்கியம் 


ஏடுகள் : 13 ஏட்டின் நிலைமை : தல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 அளவு : 23.5X25 
செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : பூர்த்தி 
தொடக்கம் : 

ஸ்ரீ ராமஜெயம் தத்தோம அசி . யிது அயிக்கியம் யிது 
அனுவயப்படுத்தும் மிடத்தில் தொந்ததசியிது தொம் 
மென்று மத்துவென்றும் அது நீ ஆணயிபெண்றும் 
மூன்று விதமாயிருக்கும் . 


முடிவு : 

லயமெப்படியென்னில் யீசுவற சாஷ்சியேதான் ஆனதே 
சர்வசாஷ்சிலயம் யிப்பால் முடிவான மோனமே தென்றால் 
சுபாவந்தானானவன் சுபாவ நா நல்ல வென்ற ஆறிந்து குரு 
உபதேச சந்திரசித்திச்சுயிந்த நிலை கைவந்ததே முடிவும் 
ஆகும் . மகாவாக்கியாற்தம் . சம்பூறணம் . முற்றும் . 


10 - வது தொகுப்பு 


41 


ஸ்ரீ வேதவியாசபகவான் திருவடிகளே சரணம் . ஸ்ரீ ராம 
செயம் ஸ்ரீ தெஷ்சிணாமூர்த்தி பாதாரவிந்தமே சகாயம் . 
ஸ்ரீ வேங்கடேச குருமூற்த்தியே சகாயம் ஸ்ரீ ரங்கநாத 
ஆசிரியர் திருவடிகளே சரணம் . 


காலம் : 

லிக்குருதி வருடம் மார்கழிமாதம் 6 ந் தேதி கும்மா 
கஸ்தூரி ரெங்கன் பாகவதர் - யழுதினது . 


குறிப்பு : இந்நூல் 3 வாதாந்தக் கருத்துக்களைக் கூறுகின்றது . 


வரிசை எண் , 2058 


கவடி என் . 1472 ( C ) 


ஞானதீபிகை 


ஏடுகள் : 11 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை , பக்கத்திற்கு 
6 வரிகள் அளவு : 24X3 செ.மீ எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 500 ஆசிரியர் : அறியக் கூடலில்லை . 
முழுமை : பூர்த்தி , 
தொடக்கம் : 

குருபறம்பறஸ் தோஸ்திரம் 
ஸ்ரீ சங்கர சாரியபிறசாத நாம விசுவேஸ்பற 
லித்யண நம விசுவேஸ்பற கிரதலத்தே 
கஸ்த்தூரி ரெங்க யோகி நாம கஸ்த்தூரி 
ரெங்ககாருயணம் கவாமி நாத தன தன ஆ , 
சுவாமிநாதா பிறபோ நம சேசகிரி சுயம்பு ஆ 


முடிவு , 

ஆகையால் சத்திய சொருபனாக சறுவதாதோனுது 
ஆகையால்யிது வேசத்திம்யென்று குருவானவற் 
அருளிச் செய்தாற்சிடன் அதின் அனுபவபடிச்சு 
தா நந்தா சொரூபநாகி விளங்கி நான் . யிந்த 
ஞான தீபிகை சம்பூர்ணம் . குருவான ஆசாரியற் 
திருவடிகளே சரணம் 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 

விக்குருதிவருடம் ஆவணி மாதம் 18 - ந் தேதி 
ஸ்ரீ வேங்கடேச ஆசாரியற் குருமூர்த்தி பாதார 
விந்தமே சகாயம் குண்டா ஸ்ரீ ரெங்கநாத 
ஆசாரியற் திருவடிக்கும்மா கஸ்தூரி ரெங்கன் 
கையெழுத்து , 


குறிப்பு : இந்வேதாந்தக் கருத்துக்களைக் கூறுகின்றன . 


வரிசை எண் . 2059 


சுவடி எண் 1472 ( b) 


பிரமகீதை 


ஏடுகள் : 7 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு 
5 வரிகள் 

அளவு : 24X3 செ.மீ எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 500 ஆசிரியர் : அறிய இயலவில்லை , 
முழுமை . பூர்த்தி 
தொடக்கம் : 

ஸ்ரீ பிறம்மா நந்தம் பரம சுகிர் தம் கேவலம் 
கியான் முற்த்திம் . விசுவா தீதமகே கணசதிர் 
சமத்துவமஷ்சாதில் ஷசம் யேகம் நித்தியம் 
விமலம் சலம் சறுவதாசாஷசி பவுதம் பாவா தீதம் 
திரு குணர் கீதம் சற்குருவே 


ஒன்றாய் 


முடிவு : 

சுத்தப் பிறமம் பெரிதாயிருந்தாலும் முன் சொன்ன 
விவேகமும் சுத்தபிறமமமும் பிறண்டும் 
அனுபவிக்கிற படியினாலே அதுவே ஆத்துமா " அப்படி 
அனுபவிக்கிற அனுபமும் பெறந்துயர் தொண்டுயிருக்கு 
தோ அதுவே சொருப் கியானம் அதுவே நித்தியம் அதுத்த 
சொருபயிந்த - வியாக , யோக்கியவர்க்கம் சம்பாணம். 
ஸ்ரீ வேதாந்த குருவே துணை , வேங்கபட்ட தருவே 


10 -வது தொகுப்பு 


43 


குறிப்பு : இது வேதாந்த நூல்களில் ஒன்றாகும் . 


வரிசை எண் . 2060 

சுவடி எண் . 1472 (g ) 
மகாவாக்கிய காரணாகாரிய உபக்கிரமம் 
ஏடுகள் : 10 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 அளவு : 23 : 5X 
2.5 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 
முழுமை : பூர்த்தி 
தொடக்கம் : 

சூரியன் நிர்மலக் கண்ணாடியில் பிரிதிவிம்பிக்கிறாப் 
போல கூட அஸ்த்தரிடத்தில் சீவநுண்டாச்சுது 
விழம் தீண்டினவனுக்கு முற்சையுண்டானாப் போல 
சிவனிடத்தில் அவத்தையுண்டாச்சுது . மூற்சை 
தெளிவில் நினைவுண்டானாப் போல அவித்தையில் 
சூட்சும சரீரமுண்டாச்சுது . 


முடிவு : 

கைவல்லிய ஞான தேகம் யீ சுபற தூல தேகத்துக்கு 
சமஷ்டிட்ட வியஷட்டி ரூபமாகி விறட்டு தூல சரீர தத்து 
வம் கோழை சளி, மலாமூத்திறம் சஷ்சுவில் காசம் படலம் 
காமக் குறோ தம் யகிகளையிவையிடத்தில் ஞானம் பிறக்கும் 
மகாவாக்கிய 

உபக்கிரமம் யெழுதியது 
சம்பூரணம் ஸ்ரீ வேங்கடேச ஆசாரிய குருவே சகாயம் . 


காரண 


காரிய 


குறிப்பு : இந்நூல் வேதாந்தக் கருத்துக்களை கூறுகின்றன . 


வரிசை எண் , 2081 


சுவடி எண் : 1472 ( k ) 


அங்காங்க பஞ்ச உபக்கிரமம் 


ஏடுகள் ; 3 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு 
வரிகள் கி . எண்ணிக்கை : 100 அளவு : 22 • 5X2.5 செமீ 


தமிழ்ச் சுவடிகளின் 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை ; 
பூர்த்தி 


தொடக்கம் : 

ஆக ( 25 ) ம் ஆகம சீத்தாந்த ஆங்கங்க 
பஞ்ச உபக்கிறமம் யிந்த யிருவத்தஞ்சும் 
சமறச அயிக்கிய மெப்படியென்றால் சிவத்தூல 
சரீரமான விறட்டு லயிக்கியம் விறட்டு சத்து 
லயிக்கியம் . 


முடிவு : 

அருதியிலயம் அருதி வொடுக்கத்திலயம் வொடுக்கம் 
மோனத்திலயம் மோன மாத்திறமாயிருப்பதே 
வேதாந்த முடிவான சபற சலயக்கிறமம் 
முற்றிற்று சம்பூரணம் சென்ன சாகற 
மொழியு மந்திறம் ஸ்ரீ வேங்கடேச குருவே சகாயம் 
குறிப்பு : இந்நூல் வேதாந்த விஷயங்களைப் பற்றிக் கூறுகின்றது . 


வரிசை எண் . 2062 

சுவடி எண் . 1472 ( 1 ) 
சத்தப்பிரகரணம் 


ஏடுகள் ; 8 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு 
5 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 அளவு : 23-5X2.5 செ.மீ 
எழுத்து ; தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

முழுமை : 
பூர்த்தி 
தொடக்கம் : 

குருமூர்த்தி திருவடிகளே சரனம் சத்தப் பிறகரணம் 
சுலோகம் 

பிறமானந்த பரமசுகர் தம்கேவலம் தியான மூர்த்திம் 
விசுவாசாத்தம் ககன சதிரசம் தத்தோம் 
மசியாதி லெஷ்சம் யேகம் நித்தியம் நின்மலும் 

...... 


-. 


10 - வது தொகுப்பு 


45 


முடிவு : 

பிறதிஷ்சியாமி தம்பேதம் அத்தியந்தமாத்தும் 
அகோசறம் வச்சியாத் தும்சம் வேத்தியந்தக் 
கியானம் பிறமம் சஞ்சிதம் ஆ 
விபேதசன கெக்கியானெனா சம்மத்தியம்மதிகம்கேதெ 
அத்துமானாம் பிறம்மனோ பேதம் சந்தம் கரிச்சியதி 
ஸ்ரீ ரங்கநாதா ஆசாறியற் திருவடிகளே சறணம் 


குறிப்பு : இந்நூல் அத்வைத வேதாந்த விஷயமானது இந் 
நூலில் மூலம் மட்டும் உள்ளது . 42 பாடல்களே உள்ளன . 


வரிசை எண் . 2063 


சுவடி எண் . 1472 ( m ) 


வேதாந்தக்கீர்த்தனை 
ஏடுகள் : 18 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 அளவு : 23.5X2-5 
செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : ஸ்ரீ வேங்கடேச 
ஆசாரியர் முழுமை : பூர்த்தி 

கோலுகோகோகலன கோலுகாரணகுரு 
கிறவமென கோலு கோலு கோலென கோலு 

கொங்கு டுசியெ தெங்கு நரியேகோலு 
முடிவு : 

நிஷ்த்த- நீஜ குருவேங்கடேச குருவுல நிதனுஓயெதிஷ்ட 
கந்துலு செஷத்தே அரி ஆறுதுலு 

ஆறுதுலு அந்துனஜியே 
ஆத்தும் அனுபவம் அவிச் சோடாஷத்தே- நிஷ்த்த 


1 


குறிப்பு : இந்நூல் வேதாந்தக் கருத்துக்களைக் கூறுகின்றது . 


வரிசை எண் . 2064 


சுவடி எண் 1473 ( a ) 


ஞானதீபிகை 
ஏடுகள் 11 ஏட்டின் நிலைமை : நல்லநிலை பக்கத்திற்கு : 
6 வரிகள் கி . எண்ணிக்கை 500 அளவு : 17.5X2.5 செமீ 
எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை 
பூர்த்தி 


1 


46 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


நூல் 


பத்தியானந்த சுத்தனாய் நிர்மலனாய் சிதானுமனே 
கியான னோத்தவர் யே குருவே நம சாஷ்சி சொரூபமேன 
வசனம் தனக்கு யிஷ்டமான குருவினுடைய பா தபரப் 
பங்களுக்கு நமஷ்காரம் செய்து குருசிசயசம்மா தமானயிந்த 
கியான பிறதீபிகையென்குற பிறகரனம் லோக உபகார 
மாய் சொல்லுகிறோம் . 


முடிவு : 

சச்சிதானந்த சொரூபனென்று அதைத் தன்னுட 
கிறந்த பிறகாரத்தின்படியெனக்கு அனுபவம் அருளிச் 
செய்தார் . அதைச் சொல்லுகிறோம் . னாம சறுவதாயிருக் 
கிறோம் . ஆகையால் 

சத்திய சொரூபனா 

சறுவதா 
தோனுது . ஆகையால் யிதுவே சத்தியம் குருவே 
கிஷ்ணமூற்தி துணை சறகபதி துணை வேதாந்த குருவே 
நம நாம தருவே நம லெஷ்மி நரசிம்ம மூற்த்தி துணை 


துணை 


குறிப்பு : இந்நூல் வேதாந்தக் கருத்துக்களைக் கூறுவதாகும் . 
மேலும் இந்நூல் 1472 ( c ) யினும் வேறானதாகத் தெரிகிறது 


வரிசை எண் , 2065 

சுவடி எண் . 1473 ( b ) 
அஷ்ட்டப்பிரமாணம் 
ஏடுகள் : 6 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு 
6 வரிகள் கி . எண்ணிக்கை : 300 அளவு 17.5X.2.5 செ . மீ 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை முழுமை : 
பூர்த்தி 


தொடக்கம் : 

நால் 
வியாக்கிய வற்க்கம் . மயித்திரிக்கி உபதேசம் செய்தது 
தத்துவம் நித்தியா நித்யஷத்து . விபேகமென்றும்னாலுபத 
மாய் விளங்கும் . யிதில் நித்தியமாவது வஷ்து . அனித்திய 
மாவது செகத்து யிந்தியிரண்டுக்கு மத்தியில் பிறம்மம் . 


- 


10 -வது தொகுப்பு 


47 


யிந்த முண்டேயும் பதத்தரிந்தது விவேகம்யிப்படி பகுத் 
தரிந்த விவேகம் 

அனித்தியமான பெத்தில் கூடாமல் 
மத்தியில் நின்ற பிறம்மத்தில் கூடிசதா காலமும் புரிவற 
விவேகம் தானாய்யிருயென்றுத்தாம் . 


முடிவு : 


சுத்த பிறமம் பெரிதாயிருந்தாலும் முன் சொன்னவிவேகமும் 
சுத்த பிரம்மமும் யிறன்டும் ஒன்றாய் அனுபவிக்கிற 
படியினாலே அதுவே அத்துமா அப்படி அனுபவிக்கிற 

அனுபமும் 
யெறந்துயர் தொண்டு யிருக்குதோ அது வே செருபகியானம் 

குருவே துணை கிட்டிணமூற்த்தி துணை . 
குறிப்பு : இந்நூல் வேதாந்தக் கருத்துக்களைக் கூறுவதாகும் 


வரிசை எண் . 2066 


சுவடி எண் . 1473 ( c ) 


திஷ்ட்டாந்திரபிரகரணம் 
ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு 
6 வரிகள் கி . பண்ணிக்கை : 100 

அளவு : 17 : 5X2 5 செ.மீ 
எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை முழுமை : 
பூர்த்தி 
தொடக்கம் : 

பிறம்மமே சத்தியம் னாம ரூபாறமகமாய் தோனுகிற 
தேவ ஸ்ரீமகள் நருள் சிறுமியள் பஞ்ச பூத முதலான 


சகல 


செகத்துக்கும் பிறம்ம மே யல்லாமல் யிந்த னாம 
ரூபா மகமாய்தோனுகிற 

செகத்து பிறம்மமாக 

மாட்டாது 


முடிவு : 


தம்மாவது வாக்கியவியாபரானமான ஞானனேந்திரிய 
கர்மேந்திரியங்களை சிறவனத்தில் மனசு நிறுத்தல் யுபாதி 
யாவது யிப்படி மரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த யிந்திரியங் 


48 


கள் வாக் கேந்திரியங்களை குருவேதாந்த சாஷ்ந்திரத்திலே 
பயாத்தியுடனே செலுத்துதல் . தீஷ்சை யாவதுயிப்படி 
செலுத்தையில் சுக துக்காதி குடைந்தகள் வந்தால் கலங் 
காமல் வயிரு 


... ... 


குறிப்பு , இந்நூல் வேதாந்தத்தைப் பற்றிக் கூறுகிறது . 


வரிசை எண் . 2067 


சுவடி எண் . 1473 ( d ) 


மகாவாக்கிய காரணா காரிய உபக்கிரமம் 


ஏடுகள் : 9 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு 
வரிகள் கி . எண்ணிக்கை : 300 அளவு : 173.5X2.5 செ.மீ 
எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை 
பூர்த்தி 


தொடக்கம் : 

சூரியன் நிழல்கண்ணாடியில் பிறிதி பிம்பிக்கிறாப்போல் 
ஷத்ததறீடத்தில் சிவனுண்டாச்சுது விஷம் 
தீண்டினவனுக்கு மூற்சை யுண்டானாப் போல 
சிவனிடத்தில் அவித்தையுண்டாச்சுது மூற்சை தெளிவில் 
நினைவுண்டானாய் போல அலித்தையிற் சூஷ்சுமசரீரம் 
முண்டாச்சுது . 


முடிவு : 


கைவல்லிய ஞான தேகம் பீஷ்பறதூல தேகத்துக்கு 
சமஷ்ட்டி வியஷ்ட்ட ரூபமாகி விருட்டு தூல சரீரத்து 
யித்தம் கோழைசளி மூல மூத்திறம் சஷ்சுவில்காசம் 
படலம் காமக் குறோதமயக்கங்களை யிவையித்தில் 
ஞானம் பிறக்கும் . மகாவாக்கியகாரணகாரிய 
உயக்கிறமம் யெழிதி முகிந்தது . முஷ்த்தும் . 
குறிப்பு : இந்நூல் வேதாந்தங்களைப்பற்றிக் கூறுகிறது . 


10 - வது தொகுப்பு 


49 


தெத்தோம் அரியிது அயிக்கியர்யிது 

அனுவமப் 
படுத்தும் மிடத்தில் தொந்தசியிது தொம் மென்றும் தது 
வென்றும் அது நீ ஆண்யென்றும் மூன்று விதமாயிருக்கும் 
யிடுதுக்கற்த்தம் எப்படியெண்ணில் தொம்பதமாவது நீ 
யென் றது தப்பதாது அது வென்றது . 


முடிவு : 

சர்வ சாஷ்ரிக்கி திருபு பு சச்சிதானந்த சுபாவத்தின் 
முச்சாஷ்சியும் லாமெப்படி யென்னில் யீன்பறசாஷ்சியே 
தானானா 

சர்வ சாஷ்சிலயாயிப்படில் 
மேலானமே தென்றல் காரைக்கானைவன் சுவாவத்தா 
நல்ல வென் ) றிந்த குரு உபதேசத்திர் சித்திச்கயிந் நில 
கைவந்தே முடிவும் - மகாவடர், கியாற்த்தம் மற்றும் , 


மடிவான 


குறிப்பு : இந்நால் வேதாந்தக் குறிப்புக்களைப் பற்றிக்கூறுகிறது . 


து 


முடிவு : 

கைவல்லிய ரூ 1 57 தேகம் புரஃபற நுலதேகத்துக்கு 
சமஷ்ட்டி வியஷ்ட்ட ரூபமாகி விருட்டு தூல சரீரத்தயித்தம் 
கோடையளி மலயத்திறம் சஷ்சுவில் காசம் படலம்கா மக் 
குரோதமயக்கங்களை யினவயித்தில் ஞானம் பிறக்கும் மகா 
வக்கியான காரிய 

உ.பக்கிறமம் பொதி முகிந்தது . 
முஷ்த்தும் 


குறிப்பு : இந்நூல் வேதாந்தங்களைப் பற்றிக் கூறுகிறது . 


வரிசை எண் 


2068 


சுவடி எண் : 1473 ( e ) 


சவுவாக்கியம் மகாவாக்கியம் 


ஏடுகள் : 13 ஏட்டின் நிலைமை : நல்லநிலை 

பக்கத் 
திற்கு : 6 வரிகள் 

எண்ணிக்கை : 500 அளவு : 
17.5 X 2 5 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : 

அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி 


50 


தமிழ்ச்சுவடிகளின் 


அனுவயப் 


தொடக்கம் : 

தத்தோர் . அசியிது அயிக்கியம்யிது 
படுததும்மிடத்தில் தொந்ததசியிது தொம் பொன்றும் கது 
வென்றும் அது நீ ஆண்யென்றும் மூன்று விதமாயிருக்கும் 
யிதுக்கற்த்தம் எப்படி யெண்ணில் 

தொம்பதமாவது 
நீயென்றது தற்பதமானது அது வென்றது . 


முடிவு 
சர்வ சாஷ்சிக்கி திருடிச்சிதானந்த 

சுபாவத்தின் 
முச்சாஷ்சியும் எயமெப்படியென்னில் யீஷ்பறசாஷ்சி யே 
தானானா ஓ சர்ன பாஷ்சி யெம்பப்படில் 

முடிவான 
மேலான மேதென்றால் கபாவத்தானை வன் சுபாவத்தா 
நல்ல வென்றறிந்து குரு உபதேசத்கிர் சித்திச்சுயிந்நில 
கைவந்தே முடிவும் --மகாவாக்கியாற்த்தம் முற்றும் . 

குறிப்பு : இந்நூல் வேதாந்தத்தைப் குறிப்புக்களை பற்றிக் 
கூறுகின்றது . 


வரிசை எண் : 2069 


சுவடி எண் : 1473 ( cr ) 


காரணகாரிய உபக்கிரமம் 
ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு 
5 வரிகள் கி . எண்ணிக்கை ; 100 

அளவு : 17.5 X 2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
முழுமை : பூர்த்தி 

குறிப்பு இந்நூல் சுவடி எண் 1172 { g } போன்றது . 


வரிசை எண் : 2070 


சுவடி எண் : 1473 ( h ) 


வேதாந்ததெரிசனம் என்னும் தத்துவதெரிசனம் 

ஏடுகள் : 6 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 அளவு 
175X 2.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை மூழுமை : பூர்த்தி 

குறிப்பு : இந் நூல் சுவடி எண் 1472 ( f ) போன்றது . 


10 - வது தொகுப்பு 


51 


வரிபை எண் : 2071 


கலடி எண் : 1473 ( i ) 


தொம்பதசிரவனம் 


ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 
17.5 X 2.5 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட.. 
வில்லை முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் 

யினி 2 பாதியுண்டானது அப்படி கொம்பத உபாதியும் 
யினிதற்ப்பத்தை முன் சொல்லாமல் தொம்பத்தை முன் 
சொல்லுவானெ யென்னில் நீ யென்கின்ற சிவன் தான் 
நிறுவிகா றியாய்ச் சாத்து ரூபமாக யிருக்கைனாலும் அதை 
அறியாமல் ரெடத்தை தானென்டிருக்கையினா லிந்த பெடம் 
நியல்லவென்று அத்துமாவுக் கன்னியம்மடுத்துவதாக 


முடிவு 

அடியேனுக்கு கேழ்வி ழ றவணத்தில் நன்றாக 
திட்டாச்சுது . 

ஆகையினாலே தொம்பதஸ்ரீறவனம் 
முஸ்த்தும் . குருபாதம் துணை 


குறிப்பு : இந்நூல் வேதாந்தம் பற்றிக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 2072 


சுவடி எண் , 1473 


1473 ( j ) 


தொம்பதமனனம் 


ஏடுகள் : 6 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 
17.5 X 2.5 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை பூர்த் 


மென்று 


மூன்று 


கண்டு- 
52 

தமிழ்ச்சுவடி களின் 
தொடக்கம் 

முன்சொன்னகாரிய உபாதியேழும் அதுவுமாகத் 
தூலதேகமென்றும் சூட்சும தேகமென்றும் காரணதேக 

தேகமா கயிருக்கும் . அதுயெப்படி 
யென்னில் யேழு உபாதியும் கூடி நின்றவிடம் தூல தேகம் 
முடிவு 
ஆகையால் 

யிந்தத் துரிய சொருபயே நீ யென்ங்கிய 
ஆத்துமா சொரூபம் யித்தை மனதி லே தரித்து அது . 
னித்துக் கொண்டிரு. யீப்படி மனதில் தரிப்பதே தொம்பக 
மனனம் முத்தும் . குருபாதர் துணை . 

குறிப்பு : இந்நூல் தத்துவக் கருத்துக்களைக் கூறுகின்றது 
வரிசை எண் : 2073 

சுவடி எண் : 1473 ( k ) 
தொம்பத நிருத்தியாசனம் 
ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 
17.5 X 2.5 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக 
கூடவில்லை முழுமை : 

பூர்த்தி 
தொடக்கம் - 

சுவரதுபூதியிற் காக்ஷிப்பத்துவதே நிறுத்தியாக 
மென்று அதைப்படியென்னில் ஒன் ,அனுபவத்திலே நிகண்டி 
- ருத்ததெளிவை நீ சொல்லா நிண்டது . வானுபூதியென்பது 
ஆசையினாலே முன் சொன்ன தத்துவ சொரூபம் உபாதி 
தன்மையும் 
முடிவு - 

ஆகையினாலே வாறீர் மகனே ஒனக்கு ஆத்ம போதம் 
தொம்பத நிறுத்தியா சனமான ஆத்மதெரிசினம் முத்தும் . 


- 


10 - வது தொகுப்பு 


53 


குறிப்பு இந்நூல் தத்துவக்கருத்துக்களைப் பற்றிக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 2074 


கவ எண் : 1473 ( 1 ) 


தற்பதசிரவணம் 


திற்கு : 5 


ஏடுகள் : 8 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
5 வரிகள் கி . எண்ணிக்கை : 

100 

அளவு 
175X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் 

ஆசிரியர் 
அறியக்கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி 


: 


தொடக்கம் - 

தேவரீருடைய அனுக்கிறகத்தினாலே ஆத்தும் 
போ தகம். பெத்து 

போல யிதற்கு 
மேலான பறபோ தகமும் பெத்து பறமுத்தனுக்குபடிக்கி 
தேவரீர் திருவாய் மலர்ந்தருளி செய்குறார் 


சீவன் முத்தனானது 


முடிவு - 

யஷ்பறன் . தன்னுட உ பாதிக்கி அன்னியப்படாமல் 
யேகமாய் யேகமாகறிற்ப்பன்னாமல் வசிட்ட வாக்கியத்தில் 
விடா தலக்கனையும் ஒனக்குனான் சொன்ன படிக்கி கேழ்க்கா 
திடப்பட்டு தோ சொல்லிக்காதென்னில் சிறவணம் முத்தும் . 

குறிப்பு : இது தத்துவக்கருத்துக்களைப் பற்றிக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 


2075 


கவடி எண் : 


1472 ( m ) 


தற்பதமனனம் 


ஏடுகள் : 4 

ஏட்டின் நிலமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : வரிகள் கி . எண்ணிக்கை : 100 

அளவு ! 
17.5X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி . 


54 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 

முன்காறிய உபாதியான சிவ உபாதியேழும் மூன்ற 
வத்தையானது போலயிதற்கப்பால் பாதியான யீஷ்பறவு 
பாதியே மும் மூன்றவஷ்த்தையாம் . 


நின்று 


முடிவு : 
மேலாய் 

விளங்கிய வாக்கியார்த்தமான 
பறகா றியமே 

அதுவென்கிறபற சொரூபத்தை 
மனதிலே 

திட்டப்பட, தறிந்து அனுப்பவித்திரு தற்பத 
மனனம் முடிந்தது . 


ஒன் 


குறிப்பு : இது தத்துவவிஷயங்களைப்பற்றிக் கூறுகிறது . 


வரியை எண் : 2076 


சுவடி எண் : 1473 ( n ) 


பதநித்தியசன்மம் 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை ; நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் எண்ணிக்கை : 100 

அளவு : 
17.5X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 

முன்சொன்ன வுடாதிதன்மையும் அவஷ்த்தை நிலை 
களும் அபிமானனாமம் யிவை யெல்லாமகன்று சுழன்று 
துறித்து மேலான பறதுறிய தெறிசின நம் ஒனக்கு சீவனத் 
திலே கேழ் விதிடப்படுமனதிலே தறிப்பதாக . 


முடிவு : 

வறவு போக்கத்து வுள்ளும் புறமும் தானாகி நிகயிறித் 
திறன் போலகண்டவேவரீர் கிறுபையினாலே முத்தனானேன் . 
ஆகையினாலே வுனக்குப்ற போ தம் நன்றாய் விளங்கின 
தென்றுக்கண்டேன் . முத்தும் . 


குறிப்பு : இது தத்துவங்களைப் பற்றிக் கூறுகிறது . 


10 - வது தொகுப்பு 


55 


வரிசை எண் : 2077 


சுவடி எண் : 1473 ( 0 ) 


அசிபதசீரவணம் 
ஏடுகள் : 2 எட்டின் நிலைமை : நல்ல நில பக்கத் 
திற்கு : 6 வரிகள் 

எண்ணிக்கை : 50 

அளவு : 
17.5X 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் 

எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
. 

முழுமை : பூர்த்தி 


Fala 


தொடக்கம் : 

தொம்பதசுந்தராற்தமான சிவதுறியத்தையுந் தற்பத 
சுந்தராற்த் தமான பறது றியத்தையும் விளக்கிய செயத்து 
போல அசியத பொருளையும் தெறிசிப்பித்து சிவனும்பவ 
பெறும் படிக்கி றக்ஷிக்க வேனுமென்று .......... 


முடிவு : 

று தேகமாயு மூன்று வஷ்தையாயி விளங்கும் 
அ.ை.. களனால் யிந்த மூன்றுஞ் சிவரூபமளவவென்று கண்டு 
கொள்கவும் . அசிபத சிரவணம் முத்தும் . 


குறிப்பு : இந்நூல் தத்துவங்களைப் பற்றிக் கூறுகிறது . 


வரிசை எண் : 2078 


சுவடி எண் : 1473 ( p ) 


அசிபதமனனம் 
ஏடுகள் : 7 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 55 வரிகள் கி . எண்ணிக்னக : 500 

அளவு : 
17.5X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 

முன்சொன்ன தொர்பதத்துக்கு மூன்று அவஷ்தை 
களுண்டானது போல அசிபதத்துக்கு மூன்றவத்தைகளும் 
டானயிவிளங்கும் . அதெப்படி யென்னில்க் காண்பானுங் 


56 


தமிழ்ச்சுவடிகளின் 


சர்வசருசரபிரஞ்சமும் 


ஞானேந்திரிய 


காட்சிபடுகின்ற 
கற்மேந்ரிதிய 


முடிவு : 

ஆகையினால் லிலக்கண வாக்கியம் விட்டுவிடாத 
லக்கனை யென் றுகன்று கொள்கவும் . யிப்படி மனதிலே 
தீஷ்சைப்பட்டு அறிவது அசிப தமனனம் முத்தும் 


குறிப்பு : இந்நூல் தத்துவங்களைப் பற்றிக் கூறுகிறது . 


வரிசை எண் : 2079 

சுவடி எண் : 1473 ( q ) 
அசிபத நிருத்தியாசனம் 
ஏடுகள் : 8 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 அளவு : 
17.5X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூட வில்லை முழுமை : பூர்த்தி . 


- 


தொடக்கம் : 

ஒனக்தனான் சொன்னபடிக்கி அசிபதத்திட அவஸ்கை 
களும் அபிமானனாம குறிகளும் அகண்ட . வாக்கியத்தன்மை 
யும் விட்டுவிடாத லக்கனைகலும் யிவையெல்லமத்தையுத் 
கன்றுகளன்று 

மேலான குருபாதமான 

சுயம்பிறகாச 
தெறிசினம் ...... 


..... 


முடிவு : 

ஆகையினால் மனோவாக்குகாயம் முன்குமிரந்து வாக்கு 
மனோதிதமாய் தற்பிரகாசமான சிவரூபமானம ன 
முத்திரையிதுவே . மவுன முத்திரையென்றுகன்ற 

கருத் 
தையும் விட்டுசுகரூபமாயிருந்தபடி யிருப்பதே மோஷச 
சத்திர உயிது நிஷ்செயாபுத்தம் . தத்தோம். சிவவாக்கிய 
மான வேதாந்தவுன்மை யெழுதிநிரந்தன முஸ்த்தும் குரு 
பாதம் துணை . 

குறிப்பு : இந்நூல் வேதாந்தத்தைப் பற்றிக் கூறுகின்றது 


10 - வது தொகுப்பு 


57 


வரிசை எண் : 2080 


சுவடி எண் : 1442 


தத்துவக்கட்டளை 


ஏடுகள் : 36 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் 

கி . எண்ணிக்கை : 1000 அளவு 
12X 2 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை 

முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

பராபரமாகிய பரமசிவனார் தராதலம் படைக்கத் 
தாளினைந்தருளிப் பராபரத்தில்ப்பறம் தோன்றிப் பரத்தில் 
சிவந்தோன்றி சிவத்தில் சத்தி தோன்றி சத்தியில் நாதம் 
தோன்றி நாதத்தில் விந்து . தோன்றி விந்துவில் சதா 
சிவந் தோன்றி சதாசிவத்தில் மயேசுரன் தோன்றி 


முடிவு : 

அஞ்சாவன - ஆசைய , மலாசயம் , பக்குவாசயம் . 
மூத்திராசயஞ், சுக்கிலாசயஞ், ஆசையமாவது பொசித்த 
அன்னப்பதார்த்தங்கள் கிடக்குமிடம் , மலாசயமாவது 

க்குமிடம் , பக்குவாசயமாவது மலஞ்தேரு 
மிடம் , மூத்திராசயமாவது 

மிடம் , சுக்கிலாசய 
மாவது , சுக்கிலஞ் சேறுமிடம் என்றறிவது . இனிமேல் 

தொழில் சொல்லும்படி சிவ தத்துவக் 
கட்டளை முற்றும் . 


..... 


குறிப்பு : இது சைவசித்தாந்த விஷயங்களைப்பற்றிக் கூறும் நூல் 
இந்தப்பிரதியில் ஓரங்களில் சில எலிகடித்துள்ளதால் பாடல்கள் 
மூழுமையாக இல்லை . 


1 


வரிசை எண் : 2081 

சுவடி எண் : 1494 
பிரமகீதை 
ஏடுகள் : 9 ஏட்டின் நிலைமை : மிகச் சிதிலம் பக்கத் 
திற்கு : 15 வரிகள் தி . எண்ணிக்கை 300 

அளவு : 


58 


தமிழ்க்கவடிகளின் 


ஆசிரியர் : 


அறியக்கூட 


44-5 செ . மீ எழுத்து : தமிழ் 
வில்லை முழுமை : 

முழுமை : பூர்த்தி 


வரிசை எண் 





2082 


சுவடி எண் : 1467 


பகவத் கீதை (விருத்தம் ) 


குறிப்பு : இந் நூல் 1472 ( b ) போன்றது . இருப்பினும் ஏடுகள் 
சிதிலமாயுள்ளன . 

இந்நூல் கூந்தற்பனைரட்டில் 


எழுதய் 


பட்டுள்ளது . 


ஏடுகள் : 46 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் 

அளவு : 

35X3 செ . மீ எழுத்து 
தமிழ் கி . எண்ணிக்கை : 1500 ஆசிரியர் : கண்ணன் 
அருச்சுனனுக்கு உபதேசித்தது . முழுமை : அபூர்த்தி 


தொடக்கம் : 
ஐவகை பொருளுநான்கும் கரணமுங் குணங்கள் 

[ மூன்றும் 
செய்வினை யிரண்டு மொன்றியாவருந்திகப்பா நின்ற 
பொய்யிருளகல ஞான பொருள் கதிர் விரித்தபுத்தேம் 
கைவளறாழி செங்கண் கன்னை கண்ணுள் வைப்பாம் , 


முடிவு : 

தினம்தினமுந் செய்தாலும் விஷயத்தை யொப்பாக 
வெறுக்கப்பட்ட 

கரும மே மோஷ 
மாகும் . கருமபலனை தனக்கு அநுபவிக்க கடனாமென்றிச் 
சித்து செய்குறவன் அந்த கருமத்திலே கட்டுண்பான் 


கமைய 


... 


காலம் : 


நான்காம் அத்தியாயம் சம்பிறதாய அத்தியாயம் 
சித்திறபாது வருடம் ஆனிமாதம் 8 - ந் தேதி முத்தும் 


10 - வது தொகுப்பு 


59 


குறிப்பு : இந்நூலில் பகவத்கீதை அறுசீர் விருத்தத்தினால் 
எழுதப்பட்டுள்ளது . 1 முதல் 4 அத்தியாயம் முடிய 

முடிய ழுழுமையா 
கவும் , 5 ம் அத்தியாயம் குறைபாடுடையதாகவும் உள்ளது . 


வரிசை எண் : 2083 


சுவடி எண் 4831 


ஞானவாசிட்டம் 


ஏடுகள் : 70. மி ஏட்டின் நிலைமை மிகச் சிதிலம் 
பக்கத்திற்கு : 3000 

அளவு : 

45 X 4 செ . எழுத்து : 
தமிழ் ஆசிரியர் : ஆளவந்தான் வீரையன்மாதவபட்டன் 
முழுமை : அபூத்தி 


குறிப்பு : இந்நூல் வேதாந்தத்தைக் சார்ந்தது . இந்நூலின் 
விளக்கம்பற்றி F ம் தொகுதியில் D. No. 1225 இல் கண்டு கொள்க . 


வரிசை எண் : 2084 


சுவடி எண் : 1391 


நாதாந்தத்திறவுகோல் 


ஏடுகள் ; 9 ஏட்டின் நிலைமை பக்கத்திற்கு : 7 
வரிகள் கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 22 • 3 X 2.5 
செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

இருளொளிவெளி மூன்றாகியங்கு முப்பாலுக்கப்பால் 
பெருவளியிலை , மீதே பேரொளியாக யெங்குங் 
குருவளி குலத்துக் கெல்லாம் கோதிலான ஞானமான 
திருவருலுருவமென்னுந் திருவடி நெஞ்சுள் வைப்பாம் 


முடிவு : 


மூலா தீபாத மெனுஞ் சுளினை நாடிமுது தண்டாமூச்சி 

வெளி மூலமிதே 
மேலாகி மீதான பதியுமாகி 
மின்னெ ளுந்து பின் மறைந்தமென்னமபோல 


60 


தமிழ்ச்சுவடிகளின் 


நாலாய் வேத்துரைக்குமெட்டா 
நாதாந்தச் சோதியென நன்னி நிற்கும் 

மேலாகும் பாஞான வீட்டைத்தாளே 
மேவி நிற்பார் பரஞான மேன்மையோரே 


குறிப்பு : இது யோகசித்தாந்த நூல் . நாதத்தின் தத்துவா 
தீதமான ஈசுவர சொரூபமும் அதனை அனுபவித்து அடையும் பயனும் 
இதில் கூறப்பட்டுள்ளன . இதுபோன்று சங்கராச்சாரியார் 
இயற்றியது நாதாந்தத் திறபு கோல் ஒன்று 6 ம் தொகுப்பில் சுவடி 
எண் 947 ல் கண்டு கொள்க . 


வரிசை எண் : 2085 


கவடி எண் : 1492 


சிவவாக்கியர் பாடல் 


ஏடுகள் : 11 எட்டின் நிலைமை . நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 அளவு : 
23X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : சிவவாக்கியர் 
முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 


வெயிலே புரந்தசிப்புளமேல் தேரிமுட்டையிட்டு 
ஒளிவதான முட்டையிலோர் குஞ்சுயீறுவிட்டதும் 
தெளிவதான குஞ்சு நஞ்செகமெல்லாம் விரிந்தனாள் 
நிளியனாத குஞ்சு மின்னாதியோட மந்ததே . 


முடிவு : 


சிவாயமேன்மை அட்சரஞ் சிவனிருக்கும் அட்சரம் 
உபாயமாக நம்புவர்க்கு உண்மையான அட்சரம் 
கபாடமற்றவாசலில்க் கலந்து நின்றவாசியை 
உபாயமிட்டளைக்குமே சிவாயமஞ் செலுத்துமே . 
குறிப்பு : இந்நூல் 18 சித்தர்களில் ஒருவராகிய சிவவாக்கியர் 
என்பவர் இயற்றிய வேதாந்தக் கருத்துக்கள் அடங்கியபாடல்களைக் 
கொண்டுள்ளது . 


10 - வது தொகுப்பு 


61 


வரிசை எண் 2086 


சுவடி எண் : 1493 


சச்சிதானத்த விருத்தம் .. 


ஏடுகள் : 5 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 8 வரிகள் 

கி . எண்ணிக்கை : 200 அளவு : 
20X2.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 
முத்தமாய் நின்ற பர நாதவொலி கீதமொரு 

முச்சந்தி வீதி நடுவில்மும் மலகருரி 
வெளி நிற்மல சுரூபமாய் 

முச் சுடரி முடிவில் 
லுத்தமாதேசி 

பரிசுத்தமாயஷ்ட்ட திசை ஊடாடி வெட்ட 
வெளியில் ஒளிவாகி விரிசுடரின் 
உதையகிரி அணுகிலே ஒரு னாலுமிரு னாலுடன் 

( 1 ) 


... 


முடிவு : 
பரமுமிது பொருளுயிது வளியுமிது தெளிவுயிது 

பதினாலுலோக மிதுவே பாசவினையாலரிவு 
மோசமென்ன மோசமிது பரஞாவு பாழானதே 

உரமுமிருகா லொசையிரவு பகன் நியே 
உட்சாரசாரமதிலே ஒளிவெளியினொளிவாகியும் 

திட நடன மாயூளி விதியாகியெனவே 


... 


( 30 ) 


... 


சட்கதானந்த மென்று தண்மையால் நினைந்து 

கேள்ப்போர் 
ருச்சி மேற்பார்வையான உள்வெளிதிரந்து முப்பால் 
வச்சிர வெளியுந்தாண்டி மகிள்ப்தொருவாசல்க் கண்டு 
நிச்சிநிடகழத்தே நிருமயச் சோதி சேர்வார் ரும செயம் . 


62 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : இந்நூல் தத்துவவகையைச் சார்ந்ததாகும் 
வேதாந்தக் கருத்துக்களை விளக்கிக் கூறுவது . இயற்றியவர் பெயர் 
முதலிய விவரங்கள் அறியக்கூட வில்லை. 


வரிசை எண் : 2087 


சுவடி எண் : 1494 


சங்கராச் சாரியார் உடலறி விளக்கம் 
ஏடுகள் : 32 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 7 

வரிகள் கி . எண்ணிக்கை : 500 அளவு : 
22X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : சங்கராச் 
சாரியார் 

முழமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 


திக்குமனுப்ரிகளுலுரை சாத்திரங்கள் சிறந்த 

சிதம்பரமேவு பரஞான தேசிப் 
பக்கமிரு புரமுமாணாக்கர் சூழப் பன்னிரண்டு 

சமையத்துப் பல்லோர் வாழ்ந்து . 


... 


. 


முடிவு : 


பொன்னுலகில் விண்ணுலகில் கற்றுரைத்த பேர்க்குப் 

பொருமை தயவரிவு குணமுண்டாய் மேலும் 
தன்னுடம்பைத் தானரிந்து கொள்வார் கேட்டோர் 

தயவு பெறுவரமருள் வாய் பிறவி தன்னில் 
பின்னு நலம் பெறுவர் பொருளாருந் 

திட்டோர் 
பிறப்பறுக்கும் மெஞ்ஞானத் தலைவருகிப் 
பன்னுமரை கான) தபத்தொறொன்று பெறுவரெனக் 
குருவும் பகறந்திட்டோமே . 

( 101 ) 


குறிப்பு : இந்நூல் வேதாந்த தத்து வங்களைப் பற்றிக் கூறுகிறது . 


10 - வது தொகுப்பு 


6.3 


வரிசை எண் : 2088 


சுவடி எண் : 1497 


சசிவர்ணபோதம்- உரையுடன் 


ஏடுகள் : 31 ஏட்டின் நிலைமை : நல்ல நில பக்கத் 
திற்கு : 9 வரிகள் கி . எண்ணிக்கை : 1000 அளவு : 
25X4.5 செ.மீ. எழுத்து : தமிழ் ஆசிரியர் : தத்துவராயர் 
முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 


காப்பு 


“ கல்ல சொற் பொருளை நாடி நட த்தவு 
மெல்லை காணரும் பேரின்பமெய்தவும் 
வெல்லுமானை முகத்தனை மேவிவாழ 
வல்லபைக்குரியானை வழுத்துவாம் ” 


தூல் 


( 
1 
) 


அலகை யச்சு மறவக வான்களு 
முலகில் முத்தி பெறும் பரி சேர் துவாம் 

( 
சிவசொரூபத்தையடைந் தானென்று யிருக்குவேத 
மெதிர் வேதம் சாம வேதமற்வணவேதமிந்த னாலுஞ் 
சத்திரமான மந்திர வியாகரணம் நிகண்டு சந்தோய 
சித்தி நிருத்தஞ் சோதிரிச மென்கின் றவானும் 

பதினெண் 
புருணமுமற்ற லோகத்திலுண்டான சம்ஷத்த சுருதிகளு 
முறையிடுகு தென் றவாறு குருவே துணை . ( 109) 


குறிப்பு : இந்நூல் சுவடி எண் 767 ( d ) போன்றது . கூந்தற் 
பனை ஓலையில் எழுதப்பட்டுள்ளது . இந்நூலின் பிறவிபரங்கள் 6 - ஆம் 
தொகுப்பில் வரிசை எண் 1241- ல் கண்டு கொள்க . 


64 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் . : 2089 


சுவடி எண் : 1496 


அகத்தியர் சங்கராச்சாரியருக்குத் தீட்சை கொடுத்த 

நெறி நீதி விளக்கம் 


ஏடுகள் : 17 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை பக்கத் 
திற்கு : 8 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 
25X4.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 
ஆதி அந்தமான தொருவாசி தன்னை 

அடிமுடியு நடுவாக அமந்தவாரும் 
நீதி என்று அகஸ்தியரே அய்யா சொல்லும் 

நிட்சயமாய் வாசி வழி நிகழ்த்த வேணும் 
சோதி என்ற மாமரையின் வேததறுக்கம் 

சொல்லிணைத்தே இசைக்குமந்தசகுசாகுட்சம் 
ஓதி என்றகம் பந்துனிமே வேணுமே நோக்க 

ஓடி வரும் வாசிவளம் உரைக்கவேணும் 


( 1 ) 


மூடிவு : 
ஆமெனவே வாசிப்பது உண்டு பார்க்க 

அப்பனே உயிர் நிலையுந்தெரிந்து தேரும் 
நாமெனவே தெரியாட்டால் வேருமுண்டோ 

நலமான பாதை கழி முனையுங்காணார் 
போமெனவேயது பார்த்து அறிந்து தேரில் 

புகழ பெரிய கலைமீதில்க் குருவுமாவாய் 
வாமெனவே எழுந்திரிந்து சரணஞ் செய்து 

வடிவுடைய மன தறிவால்ச் சந்தோஷமானார் . ( 72 ) 


காலம் : 


பிறமோவிதா வருடம் தைமாதம் 17 - ஆம் தேதியாகிய 
சனிக்கிழமைப் பகல் பத்து நாழிகைக்கு எழுதி முடித்தது . 
முற்றும் . தேவி சகாயம் , 


10 - வது தொகுப்பு 


65 


குறிப்பு : இத்நூல் அகத்தியர் உபதேசித்த தீட்சை விதிகளைப் 
பற்றிக் கூறுகிறது . 


வரிசை எண் : 2090 


சுவடி எண் : 1499 


அகத்தியர் குருநாத சாத்திரம் -300 


ஏடுகள் : 36 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 15 வரிகள் கி , எண்ணிக்கை : 2000 

அளவு : 
35 X 5 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 


நூல் 


“ ஓங்காரங் கொண்டழுந்த பிரணவத்தின் 

செய்கையுற்றுனர்ந்து சூஷ்த்திரமாயுரைத்தவாறும் 
மாங்காரங் கொண்டதொரு மனதைத் தேர்த்து 

மருவுருபகரூபமென்றுமந்த நேர்மை 
பாங்கான நாடி நரம்பானவாறும் 

பழமரைதானாராய்ந்து பாடி வைத்தேன் , 
நீங்காத கணபதியுங் கருதன்றானும் 

நிசமாக வந்து தவுங் காப்புற்றனே . 


1 


முடிவு : 
பண்புறுவாய்வு வெல்லாம் போகிலு மோர் 

வாய்வுத்தானன்பு சேற நல்லோரைப் போல 
நின்று தின்புறு வீக்கங் காடிச் சிறந்திடும் 

நோய்களெல்லாம் 
அன்புடன் தீருமென்று அருளினாற் முனிவற் தாமே 

முற்றும் குருவே துணையுண்டாக 
வேண்டியது . ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி துணை உண்டாகவும் 


குறிப்பு : இந்நூல் தத்துவங்களை உள்ளடக்கிக் கூறுவதாகத் 
தெரிகின்றது . 205 செய்யுட்கள் உள்ளன . 


66 


தமிழ்ச்சுவடிகளின் 


10. சைவசமய நூல்கள் 

சைவத் தோத்திரங்கள் 


வரிசை எண் 2091 


சுவடி எண் : 1481 


சிவசகசம் 


ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 12 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 
38 X 5 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை முழுமை : பூர்த்தி 


7 


நாம் 


தொடக்கம் : 

தந்தையில் தாயில் தமர்மகவெனுந் தனித்தனி 
நிந்தையில் துதியில் விருப்பொறுப்பில்லா 

நினைப்பினூகுமர் பிறப்பெனும் 
விந்தையி விந்திரசாலமாய விளங்கும் வித்தையில் ....... 

குணயிந் 
சிந்தையிலடங்காச் சுடரொளியறிவாய்ச் 

சிந்தையற்றிருப்பது சிவமே 


1 


முடிவு : 
மங்குமைம் பூதப்படல முங்கீறிமாசெனு மிருளறத் 

துறந்து 
பொங்கு பேரொளியாய் நிறைந்தொளிபரப்பிப் போத 

பூரண நிராமயமா 
யெங்குமோருவாயே ஷசையிடை மெண்ணில் பல் 

கொடிகளணைத்துந் 
தங்குமா தரவாய்த் தனையுணர்வதும் பொய்தானிறந் 


குறிப்பு : இந்நூல் சிவதத்துவார்த்தங்களைப்பற்றிக் கூறுகின்றது 


10 - வது தொகுப்பு 


87 


வரிசை எண் : 2092 


சுவடி எண் : 1482 


சிவபோகசாரவெண்பா 


ஏடுகள் : 6 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 12 

வரிகள் கி . எண்ணிக்கை : 200 அளவு : 
38X5 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : ஸ்ரீ குரு ஞான 
சம்மந்த சுவாமிகள் 

முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

சித்திதரு நா தன் தென்கமலை வாழ் நா தன் 
பத்திதரு நாதன் பர நாதன் - முத்திப் 
பெருநா தன் ஞானப் பிரகாச னுண்மை 
தருநாதனங்குருநா தன் 


| 


மூடிவு : 

தில்லைவனங் காசி திருவாரூர் மாயூரம் 
முல்லைவனங் கூடல் முதுகுன்றம் - நெல்லை களர் 
காஞ்சி சுழுக்குன்றமறைக் கா - ருணைக் காளத்தி 
வாஞ்சியமென் முத்தி வரும் . 
குருப்பியோ நம . சிவ போகசார வெண்பா ( 101 ) 

முற்றும் 


குறிப்பு : இந்நூல் சைவ சமயத்தைச் சார்ந்தது . சிவானுபவச் 
செல்வங்களைத் தெளிவாக இனிய 100 வெண்பாக்களால் கூறுகின்றது 
மூலம் மட்டும் இப்பிர தியில் உடள்ளது . 


வரிசை எண் : 2093 


சுவடி எண் : 1454 


16 


கடம்பன்கவசம் முதலியன 
ஏடுகள் : ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
திற்கு : 5 வரிகள் 

அளவு : 19 X 5 X 3 செ மீ எழுத்து 
தமிழ் கி . எண்ணிக்கை : 500. ஆசிரியர் : அறியக்கூட்ட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி 


68 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


காப்பு 


சல்வி துணை ஞானங் கருணை பொறையீகைமலற்ச் 

செல்வியருளேல்லாமஞ் சிறக்கவே நல்ல 
கடம் பொழியு மும்மதக் காறானை தாழ்த்தி 

கடம்பன் கவசம் சுழறு வேனே . 


முடிவு : 


முருக முருக முருக முருக 
சறவனைபவசிவ சண்முக முருக 
கடம்பா போற்றி கந்தா போற்றி 
வெற்றிப் புனையும் வேளே போற்றி 
உயர்கிரி கனக சபைக் கொற்ற மயி 
னடமிடுவாய் மலறடி சறணம் . 


குறிப்பு : இந்நூல் முருகப்பெருமான் மீது பாடப் பெற்ற 
தோத்திரமாகும் . இத்தோத்திரத்தின் இடையில் ஏடுகள் மிகவும் 
குறைந்து சுவடி அபூர்த்தியாய் உள்ளன . இந்நூலின் இறுதியில் 
கந்தர் சஷடிகலவசமும் உள்ளன . இந்நூலும் 

அபூர்த்தியாய் 


உள்ளன 


வரிசை எண் : 2094 


சுவடி எண் : 1455 


விபூதிதரிக்கும் வகை விபரம் முதலியன 
ஏடுகள் 10 

10 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 

வரிகள் அளவு : 18 5 X 2 செ . மீ எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 200 ஆசிரியர் ; அறியக்கூட 
வில்லை . முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 


நேராக உச்சியிலே குருவதாக நெத்தி 

சதா சிவமாக நேதி பண்ணும் 
சீராக மார் தனிவெருத்திரனுமாகச் 

செம்மையுடன் மார்மேலே மயேசலும் 


10 - வது தொகுப்பு 


69 


தாராரும் புயமதிலே தந்தி மூத்தோன் 

தம்பி விக்கம் விழியினிலே முக்கண்ணனாகும் 
சீராக முன்கையில் தண்டேசனாகும் 

சிறந்த கையில் வைரவனாதம் 
முடிவு : 
கழுத்திலே நந்தியெனக் கருதி சாத்தே 

காதணிலே கெண நாத ராகச் சாத்தி 
விழித்திரண்டு கண்தானே இரவி சோமன் 

வளங்குகின்ற நாசியயி தேவாசியாக 
செழித்தநாவு நாரணனாய் சேரனோக்கிச் 

செர்மையுடனிந்த நிலை தெளிந்து சாத்தே 
அழுத்தமுடன் திருநீற்றை அடவோய்த் தானே 
அன்புடனே தரிசித்தவர்கள் ஞானிமாரே . 

திருச்சிற்றம்பலம் 
குறிப்பு : இந்நூல் விபூதிதரிக்கும் வகை விபரத்தைப் பற்றிக் 
கூறுகிறது . இதன் இறுதியில் சிவ வாக்கியம் திருமந்திரம் எழுதிய 
ஏடுகலும் உள்ளன . 


வரிசை எண் : 2095 


சுவடி எண் : 1456 


திற்கு : 6 


தேவி அருச்சனை 
ஏடுகள் : 

11 ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
வரிகள் கி , எண்ணிக்கை : 200 

அளவு : 
18 X 2.5 செ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை 

முழுமை : பூர்த்தி 
தொடக்கம் : 

சிவமயம் தேவி அர்ச்சனை 
ஓம் அத்துவிதாயி நம : 
ஓம் அமிர்தாயிநம : 
ஓம் அகோசராயி நம : 
ஓம் அஷராபி நம : 
ஓம் அகண்டாயி நம : 
ஓம் அயிஸ்பரிமாயி நம : 


தமிழ்ச்சுவடிளின் 


முடிவு : 


ஓம் எந்தகீ நம : 
ஓம் வந்தாயி நம : 
ஹரி ஹீ ஓம் : 
சிவசிவாயி நம : சம்பூரணம் ஹறிஹீ ஓம் 
திருச்சிற்றம்பலம் தேவிசகாயம் 


குறிப்பு : இந்நூல் சக்தியை பூசை செய்யும் பொழுது சொல்லப் 
படும் . மந்திரமாகும் . இதன் பின்னர் குரு தோத்திரம் எழுதிய 
ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 2096 


சுவடி எண் : 1457 


அருச்சனைகள் 


ஏடுகள் : 19 ஏட்டின் நிலைமை ! நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 

அளவு . 
19 X 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் 

ஆசிரியர் : 

அறியக் 
கூடவில்லை 

முழுமை : அபூர்த்தி 


வினாயகர் அர்ச்சனை 


சுக்குலாம் பிறதரம் விஷ்டணுசஷி வர்ணம் 
ச துர்ப்புஜம் பிரசன்ன வசனந்தியாய 
சற்வ விக்கின ஓபசாந்திப்பியே 


முடிவு ! 

ஓம் ஸரஸ்வதாய நம : 
ஓம் சுவேதாரிதா நாம நம : 
ஓம் திரியக்ஷ சாயநமா : 
ஓம் ககை சுப்பிரபாய நமா : 
ஓம் சிவசம்மியாய நமா : 

குறிப்பு : இதில் வினாயகர் அர்ச்சனை . விஷ்ணு அர்ச்சனை 
முதலிய மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன. 


10 - வது தொகுப்பு 


71 


வரிசை : 2097 


சுவடி எண் : 1398 


மகரகோம்பு விருத்தம் 


உள்ளது 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : சிதிலமாக 
பக்கத்திற்கு : 6 வரிகள் அளவு : 14X3 செ . மீ எழுத்து : 
தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 50 ஆசிரியர் : அறியக் 
வில்லை . 

முழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 
சந்தணச் சோலைளிஞ் செண்பகப் புன்னையுஞ் 
சதகோடி நந்தவன முஞ் சரவணப் 

பொய்கையுஞ் 
சித்திர மணிமேடை யுந் தபோ தனர் குரு பூசையும் 

அந்தணர் வேதமும் விந்தைசெரி ஞானமும் 


முடிவு : 


...... 


...... 


... 


.. 


வல்லடிக்காரர் கமுதைப்பட்டார் 

நாலேவகுமோசம் வந்துவிடுமே மச்சகை 
பேய்கள்ளூரினிலிப்பது மரியாதி யல்லவேதான் 
காலம் : 

கல்லடி யெனச் சொலுயீனப் பசாரரைக்கண்டு 
துதி செய்ய வசமோ காமாட்சியே மதுரை 

மீனாட்சியே யுலவுகன கசுந்தரவல்லியே . 


2 


குறிபுப் : இந்நூல் தோத்திரவகையைச் சார்ந்ததாகும் இந்தப் 
பிரதியில் 2 -பாடல்களே மட்டும் உள்ளன . 


வரிசை எண் : 2098 


சுவடி எண் : 1409 


ஸ்ரீ பூனாக்ஷியம்மன் பேரில்கும்மி 


ஏடுகள் : 25 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 4 வரிகள் கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 


72 


தமிழ்ச்சுவடிகளின் 


ஆசிரியர் : அறியக் 


30X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் 
கூடவில்லை 

முழுமை : அபூர்த்தி . 
தொடக்கம் : 

காப்பு 


அந்தரியாகிய பூனாஷியம்மன்மே 

லானந்த கும்மி கொண்டாகுதற்கு 
சுந்தரமான வியா கன் றன்பதம் 
துதித்துக் கும்மி யடியுங்கடி . 


1 


முடிவு : 
யென்று சொல்லி யிந்த லோகத்தின் 

மானிடரேத்த பயிர்களை ரெட்சித்துமே 
சென்றுவிளையாடி அங்கங்கே பூசைகள் 

திருத்தமுடன் செய்யப் பெற்றுக் கொண்டு 
குறிப்பு : இது முத்தியம் பாளையம் ஸ்ரீ பூனாஷியம்மன் பேரில் 
பாடப்பட்வ கும்மிப்பாட்டு . 14.கண்ணிகளே உள்ளன . முழுவதும் 
இல்லை . பாடியவர் முதலிய மற்ற விவரங்களொன்றும் தெரிய 
வில்லை . 


வரிசை எண் : 2099 


கவடி எண் : 1435 


முருகர் பேரில்தெரில்கனைப் பத்து 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : சிறிது சிதிலம் பக்கத் 
திற்கு : 6 வரிகள் அளவு : 26.5X2.5 செ . மீ . எழுத்து : 
தமிழ் கி , எண்ணிக்கை : 100 ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை 

முழுமை . 


தொடக்கம் : 


“ குருமுகமாய் வாளையாய் குமரனாகி 

குறைவில்லா ஆறுமுகமாய் வடிவுமாகி 
ஆறுமுகமாய் ஒங்கார ரூபமாகி 

ஆரெழுத்தாய் மூலமந்திரமுமாகி 


10 -வது தொடுப் 


வறுாலருயி மாணிக்க ஒளியாய் நின்ற 

வன்னயாய் மலர்க்கமல நடுவே நின்ற 
றிருமுகமு பண்ணிரண்டு கையும் வேலுந் 

திருவடிவுமடியா ற்குத் தெரிசிப்பாயே . 


முடிவு : 
மலை வேடனாக வந்து வறுமை பார்த்து 

வலியவே சறுவியானை கொல்ல வந்தீர் 
தலைமீதில் யெழிதியனாள் நல்ல நாளே 

தாய்தெய்வானை வள்ளிதனக்கே யாகுஞ் 
சில வேடர் வடி வெடுத்த முகங்களாறுந் 

திருவடிவு அடியாற்கு தெரிசிப்பாயே 
லுேமயிலுக் துணை 


காலம் : 

ஸ்ரீரெங்கம் தெற்குவாசல் கீள்புரம் யிருக்கும் சங்கற 
மூர்த்தியாய பிள்ளை குமாரன் அருணாசலம் . 

குறிப்பு : இது முருகப் பெருமான் மீது பாடப்பெற்ற தோத்திர 
மாகும் . 


வரிசை எண் : 2100 

சுவடி எண் 1395 ( b ) 
மீனாட்சியம்மன் அகவல் 


ஏடுகள் : 5 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 
30X3 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : முத்துவீரப் 
பிள்ளை முழுமை : பூர்த்தி . 


காப்பு 
" மதுரைவாழ் சொக்கலிங்க - மனம்கிழ்ந்ததுவே சேரு 

மதிரசமாக யெங்களம்மன் மீனாட்சி தன் மேல் 
புதியவனகவல் தன்னைப் பிரபலமாகப்பாட 
மும்மதம் பொழியுந் தொந்தி முக்கணன் 

காப்பதாமே " 


த .10 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 

காப்பு 
பங்கயனு மாலும் பணிந்தேற்றுந் தென்மதுரை 
அங்கயற்கண்ணப்மை அகவலுக்குத் துங்க 
வடகிரியை யேடாக வன் கோட்டி நாலெழுதுங் 
சுடத சுடகுஞ்சரத்தின் காப்பு 
அகவல் - நூ 

ல் 
பங்கயத் திருவே - பார்பதியுமையே-செங்கண்மால் 

தங்கை தேவிமீனாட்சி 
யிங்கிதப் பொருளே ஏந்திளையாளே மங்களஞ் 
கிரந்தமா தங்கிதேவி - பராபரமான பரஞ்சுடர் 

விளக்கே . 


முடிவு : 

மீனாட்சி தாசன் விழம்பிய அகவல் 
தானாட்சியாகத் தான் கேட்டபேர்களும் 
வையகமுழுதும் வரிசை பெற்ருேங் செய்வது 
வாலசுப்பிரமணியர் துணை . 


காலம் : 

விக்கிரம வருடம் ஆவணி மாதம் 3 - ஆம் தேதி பாத் 
தியாயர் முத்து வீரப்பிள்ளை . 

குறிப்பு : இது சத்தி தோத்திரங்களுள் ஒன்றாகும் . 


11. சைவக்கட்டளைகள் 


வரிசை எண் : 2101 


சுவடி எண் : 1472 ( a ) 


நானாசீவவாதக்கட்டளை 


ஏடுகள் : 25 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் அளவு : 24X3 செ.மீ. 

எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 2000 ஆசியர் : சேஷாத்திரி 
சிவனார் - முழுமை : பூர்த்தி . 


10 - வது தொகுப்பு 


75 


தொடக்கம் : 

சுத்தபிரமமாகிய சர்வ சாக்ஷியினிடத்திலே அக்கிளியிற் 
சூடு போல அபின்னமாக விருக்கின்ற வொரு சத்தியுண்டு. 
ந்தச் சத்தி அவவதீதபிறமத்தினிடத்திலே யடங்கியிருக் 
கும் போது அதற்குச் சுத்தப் பிரமமென்று பெயர் . இந்தச் 
கத்தப் பிரமத் 04, வியாபிச்கும் போது அப்பிரம்பரை 
வியாபகத்துக் குள்ளிருந்த பாடியினாலே யதர்குப் பரப்பிரம் 
மென்று பெயர் . 


முடிவு : 
இவனைச்சீவன் முத்தனென்றும் பிராமணனென்றும் 

சாஸ்திரங்களுஞ் சொல்லுகின் றன . சகலரு மிந்த 
தத்துவங்களை விசாரணை செய்து மோக்ஷமடையக் கடவார் 
கள் . முஸ்த்தும் . 

குறிப்பு : இந்நூல் சைவதத்துவார்த்தங்களைக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 2102 


சுவடி எண் : 1477 


நாநா சீவவாதக்கட்டளை 
ஏடுகள் : 25 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 10 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 
19 X 3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி 


குறிப்பு : இந் நூல் சுவடி எண் 1472 ( a ) போன்றது . மிகவும் 
பூச்சியரித்து உள்ளதால் நூல் முழுமையாகக் காணப்பட வில்லை . 


வரிசை எண் : 2103 


சுவடி எண் : 1464 


திருவாய்மொழி ( மூலம் ) 
ஏடுகள் : 100 ஏட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 

கி , எண்ணிக்கை : 2002 அளவு 
41 X 4 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : நம்மாழ்வார் 
முழுமை : அபூர்த்தி . 


16 


தமிழ்க்கடிை களின் 


தொடக்கம் : 

முதற்பத்து 
உயர்வறவுயர் நலம் உடைய 

யவன் யவனவன் 
பாயர்வறமதி நலம் அருளினன் யவனவன் 
அயர்வறுமமரர்கள் அதிபதி யவனவன் 
துயாறு சுடரடி தொழு தெழென் மன னே 


முடிவு : 

அவாவறச் சூழ் அரியையயனையரனையலற்றி 
அவாவற்றுவீடு பெற்ற குருகூர்ச்சடகோபன் சொன்ன 
அவ ! விலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த 
அனாவிலந்த தியிப்பத்தறிந்தார் பிறந்தாருயிர்ந்தே 
ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் 


குறிப்பு : இது நாலாயிரம் பிரபந்தமாகிய திவ்வியபிரபந்தத்தின் 
ஒரு பகுதி . இதன்பிற் செய்திகள் 2 ம் தொகுதியில் ( [ [ nd Volume } 
கண்டு கொள்க 


வரிசை எண் : 2104 


சுவடி எண் : 1165 


நாலாயிரத்திவ்வியப் பிரபந்தம் வியாக்கியானம் 

ஏடுகள் : 62 ; ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 
28 X 3 செ . மீஎழுத்து : கிரந்தம் , தமிழும் கலந்த 

ரிப்பிரவாளம் ஆசிரியர் : பெரியவாச்சான் பிள்ளை 
முழமை : அபூர்த்தி 

குறிப்பு : இந்நூல் தமிழும் , கிரந்தமும் கலந்த மணிப்பிரவாள 
நடையில் எழுதப்பட்டுள்ளது . 


1 


வரிசை எண் : 2105 


சுவடி எண் , 1466 


நாலாயிரத்திவ்வியப் பிரபந்தம் வியாக்கியானம் 
ஏடுகள் : 120 ஏட்டின் நிலைமை : சிதிலம் 

சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி.எண்ணிக்கை : 4000 

அளவு : 


77 


10 - வது தொகுப்பு 


1 


38 X 3 செ.மீ 

எழத்து ; ரந்தமும் தமிழும் கலந்த 
மணிப்பிரவாள நடை ஆசிரியர் :: பெரியவாச்சான்பிள்ளை 
முழமை : அபூர்த்தி 


குறிப்பு : இந்நூல் முற்பிரதி போன்றது . 


வரிசை எண் ; 


2106 


சுவடி எண் : 1476 


கீதாசாரத்தாலாட்டு 


திற்கு : 11 


: 


ஏடுகள் : 8 ஏட்டின் நிலைமை : நல்ல நில 

பக்கத் 
வரிகள் கி . எண்ணிக்கை : 300 அளவு 
18 X 3 செ.மீ 

எழுத்து : தமிழ் ஆசிரியர் : கிருஷ்ண 
பகவான் அருச்சுனனுக்கு தேசித்தது முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 
ஒவகைப் பொருளுநான்கு கரணமுங் குணங்கண் 

மூன்றுஞ் 
செய்வினை யிரண்டு மொன்றியா வருந்திகைப்ப நின்ற 
பொய்யிருளகல ஞானப் பொருட்கதிர் விரித்த 

புத்தேள் 
கைவளையாழிச் செங்கட் கண்ணனைக் கருத்துள் 

வைப்பாம் 1 


முடிவு : 

ஆதிமூலம் வியற்காதி மறையின் பொருளை 
யோதியுணர்த்திய விவ்வுண்மையுனைக் காதலுற்றுக் 
கற்றோருங் கேட்டோருங் காசினியில் வாழ்ந்து முத்தி 
பெற்றோர் கண்முத்தர் பெறும் பேறு 


குறிப்பு : கன்மம் புத்தி . நானர்த்தங்களை மிச்சிரமரய்க் கூறி 
யுள்ள பகவத்கீதையின் அந்தரங்கமான ஞானாந்த் தங்களைக் சங் 
கிரகித்துத் தாலாட்டுப்பிரபந்தமாகக் கூறினமையின் இது 
சாரத்தாலாட்டு என்னும் பெயருடையதாயிற்று . இது ஒரு வைணவ 
தாலாகும் . அச்சாகியுள்ளது . 


18 


தமிழ்ச்சுவடிகளின் 


15. சில்ம் 


வரிசை எண் : 2107 


சுவடி எண் : 141 ( a ) 


சில்பசாத்திரம் 


ஏடுகள் : 64 ஏட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 
22 X 3 செ . மீ . எழுத்து ; தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி 
தொடக்கம் 

வேதநான் மறைகளாகி விழங்கும் மூர்த்தியாகியப் 
பூதலந் தனைய .ை ... த்த பன்னிபன் றாளைப் போற்றித் 
தீதிலா மயனாற் சொன்ன சிற்பசாத் திறமா நூலை 
நீதியாய்த் தமிழி உலே நிலைபட வுரைக்க லுற்றேன் . 


. 


முடிவு : 

விருச்சிகத்துக்கு கற்ககடகம் 
தனு + கு மேஷம் 
மிதுனத்துக்கு மகரம் 
ஆகறாசி 12 க்கு உறவு அறிந்து கொள்ளவும் 


குறிப்பு : இதில் மனைகோல நாள் , மாதம் அறிவதற்கு விபரமும் 
மனைசாதியும் , இன்னின்ன நட்சத்திரம் உடையவர்களுக்கு மனை 
கோல சில செய்திகள் கூறப்பட்டுள்ளன . இதுமனையடி சாத்திரம் 
போன்றதாகும் பிறவிபரங்கள் 6 ஆம் தொகுப்பில் கண்டு கொள்க . 


வரிசை எண் : 2108 


சுவடி எண் : 1411 ( b ) 


மனையடிசாத்திரம் 


ஏடுகள் : 41 + 8 = 48 ஏட்டின் நிலைமை : மிகச் 
சிதிலம் பக்கத்திற்கு : 6 வரிகள் 

8. எண்ணிக்கை : 
500 அளவு : 22 X - 3 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் 
அறியக்கூடவில்லை முழுமை : அபூர்த்தி 


10 -வது தொகுப்பு 


19 


தொடக்கம் : 

வாஸ்து புருஷன் யெழுந்திருக்கிறமாசம் சித்திரைமாசம் 
10 க்கு உதிச்சு 5 நாழிகைக்கு யெழுந்திருப்பான் 
வய்யாசிமாசம் 11 க்கு உதிச்சு 8 நாழிகைக்கு 
யெழுந்திருப்பான் ஆடி 11 க்கு வதிச்சு 2 நழிகைக்கு 
யெழுந்திருப்பான் 


முடிவு : 

சஷ்டி 
மேஷம் 
நேத்திரம் 1 
சூத்திரம் நலம் 


குறிப்பு : இந்நூல் பற்றி முந்தைய தொகுப்பில் பல விவரங்கள் 
உள்ளன . இருப்பினும் இந் நூல் மிகச்சிதிலமாக இருப்பதால் 
விவரங்கள் ஒன்றும் அறிய இயலவில்லை 


வரிசை எண் : 2109 


சுவடி எண் : 2427 


சரசாத்திரம் 


ஏடுகள் : 15 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 14 X 2 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் 
அறியக்கூடவில்லை முழுமை : 

பூத்தி 


: 


தொடக்கம் : 
பரமேசுரனை பார்பதி வணங்கி கேள்க்கப் 

மியும் லோகத்திலுள்ள மானிடத்துக் கெல்லாம் 
வாரமும் , நாளும் , கோளுமன்றியி லே 
நினைத்தாப் போலே ஒரு கருமங்கள் செய்யத்தக்கது 
காரியங்களுண்டோவென்று கேட்டளவில் 
பரமேசுாணும் விருப்பார் பதியென்று சாசரள் திர 
முண்டு 


80 


தமிழ்ச்சுவடிகளின் 


மடிவு : 


ஒருவன் நெங்கினாயென்னில் இருவர் கேள்க்கில் 
பிரிதிவியங்குனால் தம்பனம் அப்புவியங்கினால் வசீகாம் 
தேயுவியங்கினால் உச்சாடினம் வாயு விலங்கினால் 
பாக்கியம் ஆகாசமியங்கினால் மோட்சம் சர 
சாத்திரம் முற்றும் 


குறிப்பு : இது சோதிட நூலைச் சேர்ந்ததாகும் இப் பிரதியில் 
முழுதும் உள்ளது . இது சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு 
உரைத்தருளியது . 


வரிசை எண் : 1110 


சுவடி எண் 1478 


சரநூல் 


ஏடுகள் : 14 ஏட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் 

கி . எண்ணிக்கை : 200 அளவு : 
23.5X3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் 

ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை (சங்கரனார் ) முழுமை : அபூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் சிவபெருமான் 

பார்வதி தேவியாருக்கு 
உரைத்தருனியது . இது 6 - ஆம் தொகுப்பில் உள்ள சுவடி எண் 720 
போன்றது . இதன் படி விபரங்கள் அங்கு கண்டு கொள்க . இச் 
சுவடியின் இறுதியில் மருத்துவம் எழுதப்பட்ட 4 ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண : 21 


சுவடி எண் : 1498 


சரநூல்சாத்திரம் 


ஏடுகள் : 7 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை வரிகள் 
பக்கத்திற்கு . 13 வரிகள் 

கி . எண்ணிக்கை : 200 அளவு : 
24X4 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : உமாதேவி 
யார்க்குச் சிவபெருமான் அருளியது முழுமை : பூர்த்தி . 


10 - வது தொகுப்பு 


81 


நூல் 


தொடக்கம் : 


குருமொழி பரமேஷ்பரனை பார்வதியம்மன் கேள்க்குற 
உத்திறம் சுலாமி வாக்குனாலே நாலு வேதம் ஆருசாஷ்த் 
திரம் பதினெண்புறாணம் பஞ்சாங்கமமைத்த பல சாஷ்த் 
திரத்தினாலே 

விசாரித்துச் சொல்லாமல் நினைத்தாப் 
போலே . 


முடிவு : 

தருஉபதேசம் படிக்கி சறம்பார்த்துக் கொள்ளுகுறவன் 
குருபுத்திரனுக்குஞ் சித்தியாம் பாகத்திலே பாக்கியமும் 
ராசரீகமும் சிவஞான யோகம் 

பறத்திலே முத்தியும் 
பிறப்புமில்லாமல் , பிறவானே போய்வாழ்வார் என்னும் 
பதினாறு வயசு நீடூழி வாழ்ந்திருப்பார் குருமொழி பிறமமே 
சத்தியம் . முற்றும் . 


குறிப்பு : இந்நூல் சுவடி எண் 720 - போன்றது . இந்நூலின் 
பிறவிபரங்கள் 6 - ஆம் தொகுப்பில் வரிசை எண் 1458 - ல் கண்டு 
கொள்க . 


14. காமநூல் 


வரிசை எண் : 2112 


சுவடி எண் : 1383 


மன்மத நூல் 


ஏடுகள் : 19 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் 

அளவு : 18X5X3 எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 1000 ஆசிரியர் : அறியக் கூடவில்லை 
முழுமை : பூர்த்தி . 
தொடக்கம் : 

மன்னவன் றிவனை மயதுகாமத்து ரோகிகள் 
பின்னை மத்தோர் தெய்வத்தைப் பேசேனே 
எனாளுடஞ் சாத்துவங் காம தலை சாதிப்பது 
காரண போத்துவது காமண்டி போத்து 


த .15 


82 


தமிழ்ச்கவடிகளின் 


காப்பு முற்றும் 
யினி சாதியின் குணம் வரலாறு . சென்ம்பக மலரெனச் 
சிவந்த மேனியாள் . வென்பக நருமனம் வீசுமல்குலாள் 
பன்ம்படு சொல்லினாள் பகரப் பொயிச் சொல்லாள் . 


குனம் 


முடிவு : 
நிளவுண்டாம் முலையில்யிடவும் 

அட்சரம் 
யிகாரம் மாகாரம் 

யிடவும் பானம் மாம்பூகுன மேனி 
அலுத்து பசளையுண்டாம் அல்குலில் அயிகாரம் மிடம் 
பானம் நீலோற்பலம் யிதின் குண மான தெய்வம் மதனும் 
றதியும் என்று அறியுவும் . 


போன்று , 


காம சாஸ்த் 


குறிப்பு : இந்நூல் கொக்கோகம் 
திரத்தைக் கூறும் நூலாகும் . 


வரிசை எண் : 2113 


சுவடி எண் : 1416 


கொக்கோகம் - உரையுடன் 
ஏடுகள் : 115 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 

பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 

அளவு : 43X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : வரதுங்கபாண்டியன் 
முமுமை : அபூர்த்தி . 
தொடக்கம் : 

திருமலி கறுப்பு மல்லி சிவகினா லுலக. மெல்லாம் 
பொருது செங் கோல் நடத்தும் புகழ்புனை யேகவீரன் 
விரிகடல் பிறந்த திங்கள் வெண்குடை நீழல்வைகு 
மருமலர் மலர்க்கை வாளிமைந்தனைச் சிந்தை செய்வாம் 


முடிவு : 

“ நீடிய நாவினாலே நெகிவுறத்துளாவிசுற்றி சூட்டற 
உச்சி செம்பொற் -சிடிகையில் விளங்கிதே " 


குறிப்பு : இதில் பெண்கனின் இயல்பு முதலியன கூறப் 
படுகின்றன . இதனைக் காம சாஸ்திரம் என்றும் கூறுவர் . இப்பிரதி 
யில் 85 - பாடல்கள் தான் உள்ளன . 


10 - வது தொகுப்பு 


83 


15. மருத்துவம் 


வரிசை எண் : 211 


சுவடி எண் : 1420 


மாதரிச் சுருக்கம் 


ஏடுகள் : 14 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 
17X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை 

முழுமை : பூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் மருத்துவ வகையைச் சார்ந்ததாகும் . சுவடி 
எண் 1290 - ஐப் போன்றதாகும் . 


15. மந்திரங்கள் 


வரிசை எண் : 2115 


சுவடி 

எண் : 1495 


மந்திரசாத்திரம் . ( சக்கரங்களுடன் ) 


ஏடுகள் : 13 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை 
பக்கத்திற்கு : 9 

வரிகள் கி . எண்ணிக்கை : 200 அளவு 
27 X 3 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 


வீரபத்திரன்மந்திரம் 
ஓம் வீரபத்திறா உத்தண்ட வீரபத்திறா அதிவீ 
வீரபத்திறாங் கொண்ட சுரூபம் நூறாயிரங்கோடி ஆதித்த 
பிரகாசமும் , நூறு நூறாயிரங்கோடி ஆதித்த பிரகாசமும் 
சந்திரபிரகாசம் கொண்டு ஒரு கையிலே 

வாளும் ஒரு 
கையிலே வேலும் ஒரு கையிலே வில்லும் 


தமிழ்ச்சுவடிகளின் 


திருஷ்ட்டிமந்திரம் 
நாளொருசாமத்தில் நட்டரவுச்சியில் வோணத்திலே 
முற்சந்தியிலே மூவந்தி நேரத்திலே கண்டவர்கள் 
கண்கெடுவாய் சொன்னவர்கள் நாவறுவாயி அவி 
அவி அவி அவி விடு . 


குறிப்பு : இந்நூலில் திசைக்கட்டு மந்திரம் , தன்னைக்கட்டும் 
மத்திரம் , சகலவியாதிக்கும் மந்திரம் , சக்கதேவி மந்திரம் முதலிய 
மந்திரங்கள் உள்ளன . 


வரிசை எண் : 2116 


சுவடி எண் : 1479 


பஞ்சாட்சர விளக்கம் 


: 


ஏடுகள் : 8 ஏட்டின் நிலமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 200 

அளவு 
23 X 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 
னேன் தந்திர மந்திரமே கூ ... ம் பரிபாசை நாம 

மெல்லாப் பருவமாக 
ஊடினேன் திதி ராசி நாமுஞ் சொன்னேன் 
உற்ப்பனமாம் வேளையுடவுறவுஞ் சொன்னேன் 

நாடினேனிது வெல்லாஞ் சுத்திமார்க்கம் 
நலம் பெரிய சிவ மார்க்க விதியைச் சொல்வேன் 

தேடினேன ண்ட பகிரிண்டதப்பால் 
சிதம்பர கற்மிற்றுக் கெதிர் காணேன் 


முடிவு : 
சபை காணுமாங்ரீங் சிவ ஓம் நம வென்ருக்கால்த் 

தாயிச்சாத்தி வந்து தான் முன்னிற்பான் 
அபையஷ்த்தங் கொடுத்தென்றுங் காத்துக் 

கொள்வாள் 
ஆச்சரியவாம வென்றால்த் தீர்த்தமாகும் 


85 


10 - வது தொகுப்பு 


சுலையுற்ற இஷ இரவே சீங் சிவாய சிவா 

காஞ் சொல்லில்ச் சேராத விஷ்ணுவின் மாய்கை 
கவையுற்ற சங் சீயுங் அங்சிவாய நம வோதில்க் 

கலங்காத்தாத்தினர தினர் கரணலாமே 


ஐந் 


குறிப்பு : இந்நூல் பஞ்சாட்சரமாகிய நமசிவய என்ற 
தெழுத்தின் மகிமையுரைப்பது 


வரிசை எண் : 2117 


சுவடி எண் : 1473 ( f ) 


அவதூதமந்திரம் முதலியன 


ஏடுகள் : 9 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 
27.5 X 2,5 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி 


குறிப்பு : இந்நூல் 1472 ( i ) போன்றது . 


வரிசை எண் ; 2118 

சுவடி எண் - 1472 ( i ) 
அவதூதமந்திரம் 


ஏடுகள் : 8 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்த : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 
23.5 x 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியா : அறியக் 
கூட வில்லை முழுமை : பூர்த்தி 


உச்சரிக்கிறது . 


தொடக்கம் : 
சமாதியிலிருக்கும்போது 

பிறபந் 
சோகம் பிறபஞ்ச சொரூபமாகிய விறட்டுயெறணிய 
கெற்பத்தில் லயம்யிறணிய கெற்ப்பம் விறட்டுயில் 
லயம் விறட்டு பிறம்மத்தில் லயம் பிறமோகம் 
பிறமோகம் பிறமோகம் 


88 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


மகா ஆகாசத்தில் மடா ஆகாசமுண்டானாப் போல 
சறுவ சாஷ்சியிடத்திற் யீஷ்பறசாஸீசியுண்டாம் . 
மகா ஆகாசத்தில் கட்ா ஆகாசமுண்டானாப் போல 
யீசுபற சாஷ்சியில் சிவ சாஷ்சியுண்டாம் , 
சம்பூரணம் முத்தும் . ஆங்கங்க பஞ்ச உபக்கிரமம் 
முத்தும் . வேங்கடேச குருமூர்த்தி பா தமே துணை . 
ரெங்கநாத குருவே துணை ரெங்கநாத குருவே சகாயம் 


காலம் : 

விக்குருதி வருடம் மார்கழிமாதம் 10 ந் தேதி 
யெழுதியது . 


குறிப்பு : இந்நூல் தத்துவங்களைப் பற்றிக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 2119 


சுவடி எண் : 1471 


மந்திரசாத்திரம் 
ஏடுகள் : 6 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 1 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 
25 X 3 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : 

அறியச் 
கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

அஞ்சனத்துக்கு 
நீர்காக்கைச் சூரணம் திறியில் காரும் பசுவின் 
நெய்யில் தலை ஓட்டில் மைப்பத்தி யிந்த 
நெய்யை சுண்ணிலிட பதாழம் ஒடுமே 


முடிவு : 

விழத்துக்கு மருந்து - சீந்திக் கிழங்கு 
கெருடக் கொடிவேரு, துருசி சமனாய் அரைத்து சுண்டைக் 
காய் அளவு செறு நீர் , வென்னீரில் கொடுக்கவும் , 


10 - வது தொகுப்பு 


87 


குறிப்பு : இந்நூலில் மந்திரம் , மாந்திரீகமும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2120 


சுவடி எண் : 1451 


மந்திரத் திரட்டு 
ஏடுகள் : 37 ஏட்டின் நிலைமை : 

ஒரத்தில் மிகச் 
சிதிலம் பக்கத்திற்கு : 5 வரிகள் அளவு : 20 X 3 செ . மீ 
எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை - 1000 ஆசிரியர் : 
அறியக் கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி 
தொடக்கம் : 

முதல் ஏட்டில் சில சக்கரங்கள் குறிக்கப்பட்டுள்ளன 
அடுத்த பக்கத்தில் சடாக்ஷறம் உரு 23000 என்று எழுதி 
சக்கரம் போடப்பட்டுள்ளது . 2 வது ஏட்டில் கணபதி 
வங்குவா என்று எழுதி சக்கரம் போடப்பட்டுள்ளது . 
அடுத்த பக்கத்தில் நமசிவய சிவய நம என்று எழுதி சக்கரம் 
போட்டுள்ளது . 


முடிவு : 

உச்சாடனம் : 


வங்சிங்யங் 


சிவய நம 


யநமசிவ 


மசிவய ந 


வயநமசி 

நமசிவய 
என்ற மந்திரம் எழுதி சக்கரம் போடப்பட்டு உள்ளது . 

குறிப்பு : இந்நூலில் பஞ்சாட்சர தம்பனம், ஸ்தம்பனம் , நவக்கிரக 
மந்திரம் , பிருங்கமந்திரம் , திருட்டிக்கு , பூமாதேவி பூசை . மாடன் 
மந்திரம் , உச்சாடணம் முதலிய 

மந்திரங்கள் சக்கரங்களுடன் 
குறிக்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2121 


சுவடி எண் : 1452 


அனுமார் மந்திரம் ( ஏவல் ) 
ஏடுகள் : 8 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் அளவு ; 10 X 2.5 செ . மீ எழுத்து : 


88 


தமிழ்ச்சுவடி களின் 


100 ஆசிரியர் : 


அறியக்கூட 


தமிழ் கி , எண்ணிக்கை : 
வில்லை முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 


அனுமார் ஏவல் 
ஓம் துக்கடா திரியும் கிரியும் யெரியுந் 
நசி - நசி . பூசை - அவல்கடலை - 
பலம் - பத்தியாக செய்யவும் . சனிக்கிழமை 
25 நாளுக்கு . நாள் 1 க்கு 25 உருவாக 
நேமமாக வடக்கு முகம் சைவ 
சாப்பாடு நிஷ்ட்டையாகச் செய்யவும் 


முடிவு : 

சோதி ரூமாய் தோன்றிய முருக பூதி சாதனம் 
புரிந்த முருக சும்மா இருவென சொல்லிய 
முருக கந்த முருக கடம்ப முருகா 
யெனயெதி இன்னானை வதைத்திடு 
முருக யெங்களை காக்க முருக காக்க 
முருகா வாள்க மூருக வாழ்க முருக 
வாள்க முருக . 


குறிப்பு : இது அனுமானை வைத்து வணங்கிச் செய்யும் ஏவல் 
மந்திரமாகும் . இதுபோன்று அனுமார் மந்திரம் வரிசை எண் 1286 ; 
1392 ( தொகுதி 6 ) ஐயும் கொண்டுள்ளன . 


வரிசை எண் : 2122 


சுவடி எண் 1445 


நவக்கிரகதசாபுத்தி பல விவரணம் 
ஏடுகள் : 49 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 11 வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 
15 5 X 3.5 செ . மீ எழுத்து : கிரந்தம் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை . முழுமை : பூர்த்தி 


குறிப்பு : இந்நூல் சோதிடவகையைச் சார்ந்ததாகும் இந்நூல் 
முழுவதும் கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன . 


89 


10 - வது தொகுப்பு 


வரிசை எண் 


2123 


எண் : 1438 


காவடி 


: 


ஆதித்யாதி நவக்கிரக பூஜாதி 


ஏடுகள் 

, ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் அளவு : 15X3.5 செ . மீ . 

எழுத்து : 
கிரந்தம் கி . எண்ணிக்கை : 100 ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை முழுமை : பூர்த்தி . 
தொடக்கம் : 

பரணி --- பூசம்- பூர்ஜு- அனுஷம் - பூராடம்-- உத்திரட் 
டாதி . 


முடிவு : 

நீலாம்பரம் கம்பலம் வாசனை ப்ரீ ....... 


திதியாதி 


நவக்கிரஹ 


தியானமும் இவற்றில் 


குறிப்பு : 
உள்ளன . 


வரிசை எண் : 2124 


சுவடி எண் : 1439 


நவக்கிரக கவசதோத்திரங்கள் 
ஏடுகள் : 45 ஏட்டின் நிலைமை ; நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் அளவு : 15X3.5 செ.மீ. 

எழுத்து : 
கிரந்தம் கி ; எண்ணிக்கை : 1800 ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி : 


தொடக்கம் : 

அஸ்ய ஸ்ரீ சூர்ய கவசஸ்தோத்திர மஹ 
மந்த்ரஸ்ய கபிலரிஷி அனுஷ்டுப்சந்த ; 
சூர்ய நாராயணோ தேவதா........ 

விநியோக : 
த்யானம்- தேவா சுரைளதா வந்யம் க்ரஹைச் 
சபரிவேஷ்டிதம் தயாயந்நேநா சம்ப்ரவக்ஷ்யாமி 
கவசம் சரிக்க தாமதம் 


. 


90 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


கேது 


இதி பிரும்மாண்டபுராணே பிரியம்வத சூதிசம்வாதே 

ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் ஹரி ஓம் ஸ்ரீசிவாய 
பரஸ்மை பிரம்மணே நம ஸ்ரீ ஆதித்யாதி நவக்ர ஹ தேவதா 
பிரசாத சித்திரஸ்து . 


குறிப்பு : இதில் பலவித ஸ்தோத்திரங்களும் , கலசங்களும் 
உள்ளன . 


வரிசை எண் : 2125 


சுவடி எண் : 1440 


நவக்கிரக அர்ச்சனைகள் சோதிடம் 


ஏடுகள் : 68 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . எண்ணிக்கை : 1000 

அளவு 
15X3.5 செ . மீ . எழுத்து : கிரந்தம் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை. 

முழமை : பூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் கிரந்தலிபி யில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2126 


சுவடி எண் : 1430 


தெட்சிணா மூர்த்திபட்சணி 130 


பக்கத் 


ஏடுகள் : 16 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
திற்கு : 8 வரிகள் அளவு : 36X3.5 செ.மீ. 

எழுத்து : 
தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 500 ஆசிரியர் : தெட்சிணா ) 
மூர்த்தி முழுமை : பூர்த்தி . 


தொடக்கம் : 

திருமகள் சோதியர்க்குஞ் செசுதலைவி மாது 
மருமகவளேந்தி மவுனத்தில் நந்தி தோணக் 
கருவது நாமே சொல்வோங் கண்ண்டதை 

விண்டிடாதே 
பருவமாய் நந்திதோணப் பட்சணியறிந்து கொள்ளே . 


10 -வது தொகுப்பு 


91 


முடிவு : 

முத்திலும் லூறுங் கூட்டி முப்பத்தி ரெண்டும்பாறு 
உற்றிடமதுவாய்காணு முற்பனத்துறுதி தோனும் 
கற்றறு ரென்னூல் தன்னைக் கருத்துள்ளோர் 

கறுவைக் காண்பார் 
செற்ற பேரில்லை யின்னூல்ச் சேற்பது முற்றியாமே . 
திருச்சிற்றம்பலம் , முத்துவேலு எழுதின சுவடி . 


குறிப்பு : இது மந்திரமும் , மாந்திரீகமூம் கொண்ட நூலாகும் . 


வரிசை எண் : 2127 


சுவடி எண் : 1131 


இராம தேவர் சிபாங்கி -16 


ஏடுகள் : 11 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் அளவு : 22.5X3.5 செ . மீ . எழுத்து : 
தமிழ் கி . என்ணிக்கை : 300 ஆசிரியர் : இராமதேவர் 
முழுமை : பூர்த்தி , 


தொடக்கம் : 
அரிஓம் அரகறா சிவசிவா நம சிவாய 

சிவாய ஓம்ங் 
குருவே அனாம திருவர்க் கோளி சிவசிவா 
அரி ஓம்ம் பறம சிவசிகாமணி தாய் பறாசத்தி 
சாம்புவி அங்கறமாகதேவி அருளைப் பொருளை 
அரி ஓம்ங்கத பதிசிவவயிருந்த னாறாயுனா நமா 
வாலைமனோகறா அரி ஒம்ம் பஞ்சாபியீசுப்பரு 
உனை நம்பிநேன் பாதகிரி அரியேன் உண்ணடி 
பணிந்தேனே . 


1 


முடிவு : 
சிந்தைபதி சிவசத்தி கயிலாச மூர்த்தி சிங்கத்திலாடு 

வார்கள் 
சிந்தை சிந்தை சிந்தையிலே தங்குரஞ்சு பாத்துத் 

தேர்ந்தேன் 
சிந்தை முத்தி மந்தையிலே விளுகவேண்டாம் சிவசிவா 


92 


தமிழ்ச்சுவடிகளின் 


அரகறா மனோமணி கற்மமனோம நி நீதாயே வின்று 
சிந்தை முத்தி ஒன்ம பா தாறம் பரிந்தேனம்மா 
சீக்கிரத்திலாடுவதும் பதினாறாக் குள் பதித்தபதி 
முஷ்த்தும் . 

17 
குறிப்பு : இது ஒரு மந்திர சாத்திர வகையைச் சார்ந்ததாகும் . 
தலைப்பில் இராமதேவர் - 16 என்று குறிப்பிட்டிருப்தால் 17 - பாடல் 
கள் உள்ளன . 


வரிசை எண் : 2128 


சுவடி எண் : 1429 


வேதாந்த பட்சணி மந்திரம் 


ஏடுகள் : 18 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 9 வரிகள் அளவு : 24-5 X 3 செ . மீ . 

எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 300 ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : அபூர்த்தி 
தொடக்கம் : 
ஆதி அந்தம் நடுவிருத்த சோதி காப்பு 
அகண்ட பரிபூரணமே அறிவே காப்பு 
நிதி கலை 

கந்தனங் காப்பு . 


......... 


முடிவு : 
சொல்லடா குனம் அறிந்து சிவ யோகம் நீ 

சூட்டடா சகலகலை செய்தி யெல்லாம் 
கல்லடா காயசித்தி யோக மாற்க்கம் 

கருவெண்ணச் சவுக்காரம் ஆகி ஆதி 
அல்லடா பசுக்களுக்கு யின்னூல் யிருந்தால் 

அந்திரமாய் யிடிவிலுந்து தலைதெரிக்கும் பாரு 
வெல்லடா நவகோடி சித்துமாகும் 

வேதாந்தபட்சணியை அதீதம் முத்தே tod 
ராமதேவர் சுவாமி பாதாரவிந்தழே செதியுண்டாக . 
வெணும் குருவே துணை முன்னிக்க வேணும் 
மீனாட்சி அம்மன் அனை முன்னிக்கவேணும் 


10 - வது தொகுப்பு 


93 


யோக 


குறிப்பு : இது காயசித்திக்கான மருந்து வகைகளும் 
மார்க்கமூம் , கூறுவதாகும் . இந்தப் பிரதியில் முன்னுள்ள ஏடுகள் 
மிகச் சிதிலமாய் இருப்பதால் பாடல்கள் அறியக்கூடவில்லை . 


வரிசை எண் : 2129 


சுவடி எண் : 1428 


வசீகர மந்திரம் 


ஏடுகள் : 18 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 7 வரிகள் 

அளவு : 14 • 5 X 2.5 செ . மீ எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 250 

ஆசிரியர் : 

அறியக்கூட 
வில்லை முழுமை : அபூர்த்தி 


தொடக்கம் : 

ஓம் யீந்திரன் தந்த நீரு 
யிரையவன் தந்த நீரு 
சுந்திரன் தந்த நீரு 
சதா 

சிவன் தந்த நீரு 
எமதர தன் தந்த நீரு 
காளி தந்த நீரு 

ராத்திரிகாலம் 
முடிவு : 

உத்தியோகம் 
விஷம் 

3 
சுகம் 
அமுர் தம் 


கலாபம் 


3 * 
3 


தனம் 


N- 


சோரம் 
ரோகம் 


குறிப்பு : இந் நூல் மந்திர சாத்திரத்தைச் சார்ந்தது . சோதிட 
முறையும் கலந்துள்ள பாடல்கள் உள்ளன. 


வரிசை எண் : 2130 


சுவடி எண் : 1399 


அக்ருடபஞ்சாட்சரம் 
ஏடுகள் : 10 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 7 வரிகள் 

அளவு : 20.5 - X 3 செ . மீ . எழுத்து : 


தமிழ்ச்சுவடிகளின் 


ஆசிரியர் : அறியக்கூட 


தமிழ் கி . எண்ணிக்கை : 100 
வில்லை முழுமை : அபூர்த்தி 


தொடக்கம் : 
ஓதிய பிடாரர்க் கெல்லாம் 

உத்ததோர் கோடாலியாம் 
வாதென உரைத்தோர் னுவை 

வலித்திடும் கத்தி யாகும் 
காதிடன் வருவோர் வித்தைக் 

கலக்கிடும் மருந்தை யாகும் 
ஆதியாய் கெருட பஞ்சாட்சரத்தை 

அறிந்தவர் சித்தறா மே . 


முடிவு : 

நீருள்ளை பூவைக்கில் நின்றாடுமா வென்ங்க 
நீருள்ளை நெருப்பை வைக்கில் நிணடாவு கண்ணா 

மென்ங்க 
நீருள்ளை கரத்தை வைக்கில் நின்றாபோம் 
பூ நீரில்ா காசம் வைக்கில் நின்றுள்ளை 
புடைக்கும் பாம்பு . என்றது அப்புவிலே 
பிறுதிவை வைக்கிலாவாடும் . அப்புவிலே 
தேயுவை வைக்கில் 


குறிப்பு : இந்நூல் மந்திர வகையைச் சார்ந்ததாகும் . இந்த 
கெருட மந்திரத்தைச் உச்சரித்தால் பாம்பு பயம் இராது . 


வரிசை எண் : 2131 


சுவடி எண் : 1400 


வகாரசூத்திரம் (பஞ்சாட்சரஜம் முகம் ) 
ஏடுகள் 15 ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துசிதிலம் 
பக்கத்திற்கு : 7 லரிகள் அளவு : 22.5 X 2.5 எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 300 ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை முழுமை : அபூர்த்தி 


10 - வது தொகுப்பு 


95 


தொடக்கம் : 
பாடி 

னேன் மந்திரமுந் தந்திரமுங் கடப்புரி 
ஊடினேன திர் ராசி னாளுந் சொன்னே 

சொன்னேன் 
நாடினேனிது வெல்ல 


...... .. 


ஒங் 


முடிவு : 
சத்தியுடன் வங் 

யங் சிங் 
சிவாயமென்றால்ச் சத்துருவும் நாடுகளும் 
தனலாய் வேகும் . புத்தியுடன் நுங் வங் 
சிங் கென்றாக்கால் 


- யங் 


குறிப்பு : இந்நூல் மந்திரவகையைச் சார்ந்ததாகும் . ஒரங்கள் 
ஒடிந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் ; 2132 


சுவடி எண் : 1401 


மந்திரத் திரட்டு முதலியன 
ஏடுகள் : 23 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 4 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 

அளவு 
10-5 X 3-5 செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : 

அறியக் 
கூடவில்லை முழுமை ; பூர்த்தி 


: 


தொடக்கம் : 

சிலந்திமந்திரம் 
ஓம் குருவே துணை ஓம் காளி தந்த வேப்பிலை 
காளஸ்திரி தந்த வேப்பிலை நீலி தந்த் வேப்பிலை 
நீலகண்டி தந்த வேப்பிலை அம்மா தந்த வேப்பிலை 


வசியம் 


ஓம் நீயும் ஸ்ரீயுங் கிலியும் - சௌவ்வும் 
வசிய நமசிவ சற்வலோக வசீகராயா 


குறிப்பு : இதில் பிற்பகுதியில் திருமால் தோத்திரம் உள்ளது 
ஆனால் அபூர்த்தியாய் உள்ளது . 


96 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 2133 


சுவடி எண் : 1485 


பாவகப்பலன் 


- 


அரிட்டம் ( சோதிடம் ) 


ஏடுகள் : 10 ஏட்டின் நிலைமை சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 
28 : 5 X 4 செ . மீ எழுத்து : தமிழ் 

தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

பூமியிற் செனனமான பிள்ளையாண்டீறாருக்கும் 
ஆமெனு நிலைச்சுச் சொல்லவரி தம்மா அயன ாலாகும் 
தீமையாய்ப் பிதாமாதாக்கள் செய்திடு பாவத்தாலும் 
வாடிவாட்கோள்கள் தோட்டம் வகையினால் மரணஞ் 

சொல்லே 


முடிவு : 


பாவரு நாலா மிடத்திற் பதிய நல்லோர்ப் 

பார்வைகளூ மில்லாமற் பதிந்த போது 
தாவில்க் குன தது டை யோன் பெல ஈனங்கள் 

சார்ந்திடவே அற்பாயுட் டானே சொல்ல 
ஆவலுடன் வாலாரிட்ட முதலாயு லித்தனையும் 

அடவுடனே வரையச் சொன்னேன் 
தேவலிஎனு வேதவங் களவுகள் நன்றாய் 

திருவிழத்தாற் செகமதிலே திருந்த வாழி 
தில்லையம்பலத்தாடுவார் திருவடிகளே 

சறணம் . சற்குருநாதன் துணை . 


குறிப்பு : இது சோதிட நூல்களுள் ஒன்று . இதில் லக்கினத்திற்கு 
இரண்டு முதல் பன்னிரண்டு வரையுமுள்ள இடங்களில் இன்னின்ன 
கிரகம் நிற்குமாயின் இன்னின்கா நன்மை , தீமைகள் பயக்கும் 
என்பதைக் கூறுவது , 


10 - வது தொகுப்பு 


97 


வரிசை எண் : 2134 


சுவடி எண் : 1186 


பாரிசாதகம் 


2 ம் மிடம் முதல் ( சோதிடம் ) 


: 


ஏடுகள் : 16 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 6.7 வரிகள் கி . எண்ணிக்கை 500 
அளவு : 285 X 3.5 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 
கூரு லக்கினத்தே சூரியனிருக்க 

கோபியாம் விவேகமுங் கொடுக்கும் 
தேரிய மதியஞ் சுபேறொன்றில் சாந்தம் 

சேய்பிறர் மனையினை சேர்வன் 
மீரிய புந்தி புத்தி நல்வாய்மை 

வித்தையுங் கொடுப்பனே செம்பொன் 
னூரு மெஞ்ஞானக் கடலென வொக்கு 

முய்யவே யுலகெலா மோங்க 


முடிவு : 

இப்படி பனிரெண்டு வீட்டுக்கும் சொன்ன பிரகாரம் 
கிரகமில்லாத வீட்டில் எந்தப் பாவகத்துக்குப் பலன் 
பார்த்தானோ அந்தப் பாவகத்துக் கதிபதியும் 

அவனுடனே 
கூடின கிரகம் பாவாதிபதியிருந்த வீட்டுக்கு குடையவன் 
அவனுடனே கடினகிரகம் பாவக்காரகன் அவனுடனே 
கூடில் கிரகமிதுகளெல்லாங் கூட்டுகிரபலத்திலே 
அவனவன் கூடியிருந்ததுக்கு என்ன பலன் சொல்லி 
யிருந்ததோ அந்தப்பலனெல்லாம் அந்தப் 
பாவகத்துக்கு முரைவழியாய் வருமென்று சொல்வேன் 
னென்பது குமரகுருபரசடாக்ஷரசண்முகக் கடவுள் 


குறிப்பு : இந்நூல் சோதிட வகையைச் சார்ந்ததாகும் . 


த .13 


98 


தமிழ்ச்சுவடிளின் 


வரிசை எண் : 2135 


சுடி எண் : 1487 


. 


நட்டசாதகம் - சோதிடம் - உரையுடன் 

ஏடுகள் 47 ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 
26 5 X 3. செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : 
கூட வில்லை 

முழுமை : பூர்த்தி 


அறியக் 


தொடக்கம் : 

நூல் 
ஓது மாதான சென்ம காலங்களுணர்ந்திடாதார் 
மா தனாள் ளோரையாவும் வகுத்திட்டேன்றுரைத்த 

காலை 
போ துரு முதையந் தன்னாற் புகன் றிடவுதையந் 

தன்னில் 
ஆதியுத்திராயணங்கள் அபரந்தேக்க றாயனங்கள் 


முடிவு : 


சனி 


- 


நவாங்கிஷ விபரம் 
க மிடம் 

எ - மிடம் 
- அ மிடம் 

கே - மிடம் 
யக மிடம் 

க மிடம் 
வி 

ரு மிடம் 


குறிப்பு : இந்நூல் சோதிட வகையைச் சார்ந்தது . 


வரிசை எண் : 2136 


சுவடி எண் : 1489 


நிமித்த சூடாமணி 


ஏடுகள் : 6 ஏட்டின் நிலைமை : மிகச் சிதிலம் பக்கத் 
திற்கு : 10 வரிகள் கி . எண்ணிக்கை : 300 அளவு : 
27X3 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறிய இயல 
வில்லை முழுமை : பூர்த்தி . 


10 - வது தொகுப்பு 


99 


தொடக்கம் : 

நிமித்த சூடாமணி முகவுரை 
" தோற்றினான் முகத்தன் முன்னாட் சொல்லிய 

காலச் செய்யுள் 
நாற்பெருந் திசைகள் கோணம் னான்கினில் வந்து 

கேள்ப்போம் 
மேற்றொறா நன்மை தின்மை விளங்கவே தப்பா 


தென்று 


பேற்றிய நிமித்த சூடாமணியெனப் புகலுற்றேன் . 


முடிவு : 


யாத்திரை 


யாத்திரை போனவன் வருவானோவென்று வினவிக் 
கேட்டவிடத்தில் முதற்சொன்ன வார்த்தை யெளுத்தை 
யெண்ணியிரட்டித்துப் பதினாலுங்கூட்டி யேழில்கழித்து , 
சேடம் ஒன்றாகில் வருகிறான் . ரெணடாகில்ப் பயண 
மானான் . மூன்றாகில் பிறப்பட்டு மீண்டு போனான் . 
னான்காகில் 

நடந்து வருகிறான் . ஐந்தாகில் வந்து 
புகுந்தான் ஆறாகில் வியாதியானான் , யேழாகில்ச் செத்துப் 
போனான் நிமித்த சூடாமணி முற்றும் 


குறிப்பு : இந்நூல் சோதிடவகையைச் சார்ந்தது . ஒவ்வொரு 
செயல் செய்யும் பொழுதும் அல்லது யாத்திரை செல்லும் பொழுதும் 
நிமித்தம் கண்டு செய்தல் நல்லது என்று கூறுகிறது நிமித்தம் . 
கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 2137 


சுவடி எண் : 1470 


நித்திய சூடாமணி 
ஏடுகள் : 27 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை ( கயிறு 
போட்டுப் பார்த்தல் ) பக்கத்திற்கு : 9 வரிகள் அளவு : 
15X4 செ . மீ . எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை : 500 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை முழுமை : பூர்த்தி . 


100 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 

மகாதேவரும் பார்வதியும் யிருபேருமாக கயிலாசத் 
தில் யிருக்கும் போது சுவாமி பார்த்து அடி பொண்ணே 
நாம்யிருபேரும் சதிரங்கம் 

பார்க்கவேணு 
சொன்னபோது அப்படித்தானே 
மென்று ...... 


விளையாடி 


மென்று 


ஆடு வோ 


முடிவு : 

தொந்தி வினாயகன் 
இன்னிமித்தம் நன்று . நம்மை வினவி கேட்ட காரியம் 
கேளீர் தொந்தி வினாயக கிருபையாலே நீர்கேட்ட காரியம் 

அது யென்னவென்றால் நீ யொரு ஆவலைப் 
பத்தி பயணமாய்ப் 

போறமின்னாய், 

போனாயானால் 
முத்தினா போட்டவன் கையினால் அவதிப்படுவாய்போக 
வேண்டாம் . போனால் தும்பிம் . வரும் . பலியாது மத்தியம் . 


பலியாது . 


ஈசுர 


தேதி 


காலம் : 

வருடம் கார்த்திகை மாதம் 13 - அம் 
யெழுதி முடிந்தது . யிப்படிக்கு கோவிந்தசாமிபிள்ளை 
கையெழுத்து . 

குறிப்பு : இது மோ திட நூல்களில் ஒன்றாகும் , சுவடியின் 
ஏட்டின் மேல் கயிறு போட்டு , அப்பக்கத்திலுள்ள பலனைப் படித்து , 
பலளை அறிந்து கொள்ளுதல் , 


வரிசை எண் : 2138 


கவடி எண் : 1446 


காலச்சக்கரம் 


ஏடுகள் : 70 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 
14X3.5 செ . மீ . எழுத்து : கிரந்தம் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் முழுவதும் கிரந்த 
பட்டுள்ளன . 


எழுத்தில் எழுதப் 


10 -வது தொகுப்பு 


101 


வரிசை எண் : 2139 


சுவடி எண் : 1443 


சோதிடம் 
ஏடுகள் : 130 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 11 வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 
அளவு : 

18X3.5 செ.மீ. எழுத்து : மணிப்பிரவாளம் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் முழுவதும் தமிழும் . கிரந்தமும் கலந்த 
மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2140 


சுவடி எண் : 1444 


சோதிடம் 
ஏடுகள் : 42 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் அளவு : 15X3 செ . மீ . 

எழுத்து : 
மணிப்பிரவாளம் கி . எண்ணிக்கை : 1500 ஆசிரியர் : 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி . 

குறிப்பு : இந்நூல் தமிழும் , கிரந்தமும் கலந்த மணிப்பிரவாள 
நடையில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2141 


சுவடி எண் : 1441 


ஆரூடசாத்திரம் 
ஏடுகள் : 70 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் கி . சாண்ணிக்கை : 1500 

அளவு : 
25X3 செ.மீ. எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கலை 
வில்லை முழுமை : பூர்த்தி . 


1 . 


தொடக்கம் : 

யென்னுடைய பெந்துக்களால் யெனக்கு 

யே தாவது சுகமுண்டா சொல்ல வேணும் . 
2 . யென்னுடய தமயனாருக்கு நேரிட்டிருக்கிற 

வியாதி தீருமா அப்படியானால் யெப்போ சொல்ல 


வேணும் 


102 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 
63 . யென்செநேகிதன் யென் பேறில் பிறியம் 

உள்ளவனாயிருக்குறானா யில்லையா ? 
64. யிராமனுஷனை நம்பி லேலைக்கு வயித்துக 

கொள்ளலாமா ? 


குறிப்பு : இது ஒரு சோதிட நூலாகும் . 


வரிசை எண் : 2142 


சுவடி எண் : 1436 


சோதிடம் ( கயிறு போட்டுப் பார்த்தல ) 


ஏடுகள் : 105 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 4 வரிகள் 

அளவு : 14.5X2 

14.5X2 செ . மீ . 
எழுத்து : தமிழ் 

கி . எண்ணிக்கை : 1500 - ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை முழுமை : 

முழுமை : அபூர்த்தி . 


கோவில் கட்ட நன்றோ தீதோ 


தொடக்கம் : 

கோவில் 
தேர்சறம் 
வினாயக னெமுந்தருளப் பண்ண நன்று 
காணியாச்சி கொள்ள உயிர்ச் சேதம் வரும் . 


...... 


.1 ... 


இந்த கெற்பம் ஆணோ பெண்ணோ 
முடிவு : 

இந்த கெற்பம் ஆண் 
காடியேற ஆகாது 
கப்பல் செய்ய ஆகாது 
ஆளுடுமை கொள்ன ஆகாது . 


குறிப்பு : இந்நூல் M. No. 1470 போன்று கயிறுபோட்டுப் 
பார்க்கும் சோதிட நூலாகும் . 


10 - வது தொகுப்பு 


103 


வரிசை எண் : 2143 


சுவடி எண் : 1437 


ஏடுகள் : 


க ... 


சோதிடம் 

101 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 5 வரிகள் அளவு : 15X4 செ . மீ . எழுத்து : 
கிரந்தம் கி . எண்ணிக்கை : 3000 ஆசிரியர் : அறியக் 
வில்லை முழுமை : பூர்த்தி . 
பாதாஸ் தானம் : 

ஹிரிஓம் 
தொடக்கம் : 

சரேத் த்வேகாத சஞ்சைவ ஸ்திரேது நவமர் ததா 
உபயே சப்தமம் சைவ பாதாஸ்தாபனம் பிரகீர்த்திதம் 


முடிவு : 

த்வாத்சேது பதா சௌரீ சிரஞ்சீவித ஜாதக 
அஷ்ட..டமாதிபல கேந்ரே லக்னே பௌமே 

ஸமாச்ரிதே . 


குறிப்பு : இந்நூல் கிரந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2144 


சுவடி எண் : 1422 


பஞ்சபட்சிசாத்திரம் 


ஏடுகள் : 48 ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 
18X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் ஆசிரியா : அறியக்கூட 
வில்லை முழுமை : அபூர்த்தி 


தொடக்கம் : 

பூருவபக்ஷம் யேழுவா றத்துக்கு பஞ்சபட்சியூண் 
செவ்வாய் நாயர் வல்லூரு சிறந்த திங்கள் 
புதனாந்தை கவ்வா வியாளங் கருங்காக்கை 
கருதும் வெள்ளி கோளியதா மம்மவ்வார் 
சனியே மயிலாகும் மானே 


104 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 

வியாளராத்திரி முசாம 


கவ 


எ 


தவ 


கவ 


இ 


க்கு 


கவ 


க 


உ 


ககு 


க 


குறிப்பு : இந்நூல் பஞ்ச பட்சிகளான ஆந்தை, காகம் , வல் லூரு 
கோழி , மயில் ஆகியவற்றைக் கொண்டு சோதிடம் கூறுவது . 
போன்று பட்சிசாத்திர நூல்கள் முந்தைய தொகும்பிலும் இடம் 
பெற்நுள்ளன . 


வரிசை எண் : 2145 


சுவடி 

எண் : 1423 


பஞ்சபட்சி சாத்திரம் 


ஏடுகள் : 28 

ஏட்டின் நிலைமை : சிதிலம் (சிறிது ) 
பக்கத்திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 
10X5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை முழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 

அரிய புவி வல்லூரு அப்பா த மாந்தை 
கரியதோரு காறண்டங் கணலா குஞ் 
சுரிகுழலாய் வாயுவாங் கோழி 
வரனே தமஞ்ஞை வகுத்துரைத்தோம் நன்றாம் வகை 1 


முடிவு : 

அருக்கன் வெள்ளி ஆந்தை மரணம் 
வியாளம் சனி வல்லூரு காகம் 
செவ்வாய் கோழி மறணம் 
புதன் மயில் மரனம் 
வளர்பிறை அறுபது னாளிகை . 


10 - வது தொகுப்பு 


105 


சோதிடம் கூறும் 


குறிப்பு : இதுபஞ்சபட்சிகளைக் கொண்டு 
நூலாகும் . 


வரிசை எண் : 2146 


சுவடி எண் : 1124 


கெவுளி பலன் 


ஏடுகள் : 12 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை , பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 
14.5 X 3. செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூ .- 
வில்லை முழுமை : பூர்த்தி 


கெவுளி சொன்ன பலாபலன் 
தொடக்கம் : 

அனுக்கள் மேல்ச் சொன்னால் புருஷன் சாவு திங்கள் 
மேல் சொன்னால் முன் வாளும் பின் சினுக்காயிருக்கும் 
பெண்ணும் . 

வாளாது . 

செவ்வாய் மேற்ச் 
சொன்னால் பெண்ணும் ஆணும் நன்றாய் வா மும் . 


ஆனும் 


கதிர் அ நக்கனாள் 
முடிவு : 

மகம் புணர்பூசம் வோணமவிட்ட மனு சமத்தறோகணி 
மூன்றுத்திரஞ் சித்திரை சுகமிருகசீரிடம் னாள்ப்புதன் 
வியாளஞ் , சோமனென்றரிகற்கடமகும்பதேழும் பகரே 
காத்தேசி திதி மூன்றுஞ் செழும் பதிமூன்று பவுறணையும் 
நலத்தவிட்டம் அங்குறையும் . நவமி உவர நீக்கி மற்ற 
ஆறானாள் கதிகள் கொய்யிலழியாதன்றே. 
காலம் : 

பவ ளு மாற்களி மீ . உ.தி. புதன் கிளமை தினத்தில் 
பூரட்டாதி நட்ச்சேத்திரத்தில் . அருணாசலம் . 

குறிப்பு : இது பல்லி சொல்லுக்குப்பலன் கூறும் சோதிட நூல் . 


வரிசை எண் : 2147 

சுவடி என் 1425 
தும்மல் நூல் 
ஏடுகள் : 20 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி , எண்ணிக்கை ; 580 அளவு : 


106 


தமிழ்ச்சுவடிகளின் 


10 X 4 செ . மீ எழுத்து : தமிழ் - ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

கிளக்குக்கண்மை தென்கிளக்கு மத்திபம் 
தெற்கு உறமுரையார் வரவு -- தென் மேற்கு 
நல்ல வார்த்தை மேற்க்கு னோய்வு , வடமேற்கு 
சினேகிதர் வறவு , வடக்குப் பொருளுறவு 
வடகிழக்கு கன்னியாஸ்திரீகள் வறவு . 


முடிவு : 

ஆகையால் மேற்க்கண்ட னாளிகைக்கி மேல் 
32 நாழிகை பரியிந்திறம் குழிகனுடைய 
கால மாகையால் அதிர ஷெயப்பட்டக் 
காரியம்மே தென்றால் நன்று . காரியம் 
செய்யலார் தீது 

பட்டாது , யிது 
அறிந்து நடக்கவும் . 

முற்றும் 


குறிப்பு : இந்நூலினில் தும்மல் நூஓ டன் களுதைகா தல் , பல்லி 
விழுதல் பலன் , காகம் கரை தல் பலன் முதலியன உள்ளன. 


வரிசை எண் : 2148 


சுவடி எண் 1426 


நாம கட்சத்திரப் பலன் 


ஏடுகள் : 16 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 

500 

அளவு : 
26.5 X 3 செ.மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை , முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

சூசிசொலா . அசுபதி குதிரை ராசாளி எட்டி மறம் 
தெய்வகணம் சித்திரை மீ சூனியம் , மேஷறாசி 
வா றஞ் செவ்வாயி வீடு கிளக்கு வடக்கு காலில்க் 
கயறு கேது திசை வருடம் எ 


10- வது தொகுப்பு 


107 


முடிவு : 

....... அமாவாசை தனில் ஆயிரங்கனவேந்தன் 
மூடி முழியாதிருக்கில் ஓடி அலைகடலும் வத்தி 
அவணியுள்ளோரெல்லாந்தலை கடவேயோடு 

வார்தான் 
செங்கதிர் கால திங்கள் கனக மழை செவ்வாய் 
குறிப்பு : இந்நூவில் பிள்ளைகள் பிறந்தால் ஆகா தநட்சத் 
திரம் ஊர்ப்பயணத்திற்கு சகுனம் , எண்ணெய் தலைக்கிடல் , திரட்சி 
நூல் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2149 


சுவடி எண் 141.3 


மை 


வருஷபலன் முதலியன 
ஏடுகள் : 19 ஏட்டின் நிலைமை : நல்வ நிலை பக்கத் 
திற்கு : 7 வரிகள் கி . எண்ணிக்கை ; 300 அளவு : 19X 3 
செ . மீ எழுத்து : தமிழ் ஆசிரியர் : திருமூலர் முழுமை 
பூர்த்தி 

காப்பு 
தொடக்கம் : 
மண்ணுலகிலே துதிக்கை வற்றிரனைப் போற்றி 

செய்தே 
யுண்ண வருட பலனோதவே - பின்னமின்றிக் 
கேளுங்கோள் மானிடரே கேழ்க்கின்ற சீரறிந்து 
வாமுங் கோள் நித்தம் மகிழ்ந்து . ” 


நூல் 


ஆதிபறபவத்திலம்புவியில் மானுட ற்க்குச் 
சோதியாய்ச் சாவுதுன்பந் தோன்றுமே - நீதிதரும் 
பசுக்கள் மேய்தலை மழையுண்டாம் 

பருத்தியும் பாமணக்குப் பாழ் . 
முடிவு : 

அற்செயத்தில் மாரிவிளை யறமெனச் சொன்னாலும் 
தற்செயங்கள் மேவி நலமுண்டாம் இப்புவியில் 
மாரியுண்டு வெள்ளாண்மை வாழ்வுறவேதான் விளையும் , 
சீரிணங்கள் . பொங்குந் திரு 


108 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : இதில் தமிழ் வருடங்கள் 60 க்கும் பலன் செய்யுள் 
நடையில் கூறப்பட்டுள்ளது . ஆசிரியர் திருமூலர் எனத் தெரிகின்றது . 
இந்நூல் சுவடி எண் 750 ஐப் போன்றதாகத் தெரிகின்றது . ஆனால் 
ஆசிரியர் வேறான வர் . இந்நூலின் இறுதியில் அகத்தியர் நாடிப் 
பரிட்சை எழுதிய 20 பாடல்களும் , அதன் பின்னர் மருத்துவ ஏடு 
களும் உள்ளன . 


வரிசை எண் : 2150 


சுவடி எண் : 1391 


மந்திர சாத்திரம் 


4 


ஏடுகள் : 86 

எட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 7 வரிகள் 

அளவு : 

24 5 X 3 செ . மீ எழுத்து 
தமிழ் கி . எண்ணிக்கை : 500 ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழமை : அபூர்த்தி 
தொடக்கம் : 

உக்கிர விராமாடன் உ.பஸ மந்திரம் 
சாந்தி பரிகாரம் 

சுக்கிர வாரத்தில் எருமைத் தயிர்வார்த்த போர் நாச் 
சீகரம் வழுதலங்கத்தரிக்காய் 

அமைத்து 

இவைகளைச் 
சேர்த்துப் பின்சந்து ஆண் பாவை செய்து புதுச் சட்டியில் 
வைத்து கா தொலைகருக மணி . மூன்று வர்ண நூல் வெள்ளை 
வள் திரம் , வெள்ளைப் பூ . சந்தனம் , 


முடிவு : 

இந்த எந்திரத்தை எழுதி புகை செய்து சுட்டி விபூதி 
போடவும் சுகம் அகோரவீற பத்திர மந்திரம் எதிரெதி 
ரே வருவோனே யிருவற்கையும் இரண்டு சடையும் சிவந்த 
கன்மேல் நோக்கிய பார்வையும் சிங்கப்பல்லும் சிவந்த 
தோராடையும் , பொங்சிய நீறும் , புலி தோலாடையும் 
தங்கமா மேனியும் , தவள மாலையும் 


குறிப்பு : இதில் பேயோட்ட மந்திரம் , அனுமார் மந்திரம் 
சக்கம்மா மந்திரம் , மாரண உபஸனா மந்திரம் , அக்கினியை அமர்த்த 
உபாஸன மந்திரம் முதலிய மந்திரங்கள் உள்ளன . ஒவ்வொரு 
மந்திரத்திற்கும் சக்கரம் உள்ளன . 


109 


10 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2151 


சுவடி எண் 1392 


லக்கினபலன் 


ஏடுகள் : 119 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 8 வரிகள் அளவு : 32 X 4 செ . மீ எழுத்து 
மணிப் பிரவாளம் கி . எண்ணிக்கை : 3000 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை முழுமை : அபூர்த்தி 


மணிப்பிரவாள 


தடையில் 


எழுதப் 


குறிப்பு : இந்நூல் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2152 


சவடி எண் 1394 


சோதிட நூல் 


ஏடுகள் : 165 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு : 7 வரிகள் அளவு . 16-5 X 3 செ . மீ எழுத்து 
கிரந்தம் கி . எண்ணிக்கை : 3000 ஆசிரியர் ; அறியக்கூட 
வில்லை 

முழுமை : பூர்த்தி 
குறிப்பு . இந்நூல் தமிழும் , கிரந்தமும் கலந்த மணிப்பிரவாள 
நடையில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2153 


சவடி எண் 1389 


பட்சிசாத்திரம் 


ஏடுகள் : 15 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் அளவு : 11.5 X 2 செ.மீ 

எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 100 ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை முழுமை : பூர்த்தி 


தொடக்கம் : 

ஓம் மாவாசில 
மயில் கோழியே வெல்லும் 
கோழி காகத்தை வெல்லும் 
காகம் ஆந்தையை வெல்லும் 
ஆந்தை வல்லூரே வெல்லும் 
வல்லூர் கோழியே வெல்லும் 


110 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 

காகம் மயிலே வெல்லும் 
கோழி காகத்தை வெல்லும் 
காகம் மயிலே வெல்லும் 
மயில் ஆந்தையே வெல்லும் 
ஆந்தை வல்லூரே வெல்லும் 


சோதிடம் 


குறிப்பு : இது பட்சிகளைக் கொண்டு 
சோதிட நூல்வகையைச் சார்ந்ததாகும் . 


கூறும் 


வரிசை எண் : 2154 


சுவடி எண் : 1390 


பட்சிசாத்திரம் 


ஏடுகள் : 16 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 5 வரிகள் அளவு : 10 X 2 செ.மீ. 

எழுத்து : 
தமிழ் கி . எண்ணிக்கை : 100 ஆசிரியர் : அறியக்கூட.. 
வில்லை முழுமை : பூர்த்தி . 
தொடக்கம் : 

காகம் கோழியே வெல்லும் 
கோழி மயிலே வெல்லும் 
மயில் வல்லூரே வெல்லும் 

ஆந்தை காகத்தை வெல்லும் 
முடிவு : 

ஆந்தை காகத்தை வெல்லும் 
காகம் கோழியே வெல்லும் 
கோழி மயிலே வெல்லும் 
மயில் வல்லூரே வெல்லும் 
வல்லூரு ஆந்தையே வெல்லும் , 


குறிப்பு : இந்நூல் பட்சிகளைக் கொண்டு சோதிடம் கூறும் 
முறையைக் கூறுகின்றன . இன்னின்ன பறவைக்கு இன்னின்னது 
உறவு . பகை என்பதை விளங்கக் கூறுவது . 


10 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2155 


சுவடி எண் : 1393 


லக்கினபாவபலன் 


ஏடுகள் : 174 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத் 
திற்கு : 8 வரிகள் கி . எண்ணிக்கை : 3007 

அளவு : 
அளவு : 15 X 5 செ.மீ. 

எழுத்து : மணிப்பிரவாளம் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

முழுமை : பூர்த்தி . 


குறிப்பு : இது சோதிட நூல்களுள் ஒன்று . இதில் லக்கினத் 
திற்கு இரண்டு முதல் பன்னிரண்டு வரையுள்ள 

இடங்களில் 
இன்னின்ன கிரகம் நிற்குமாயின் இன்னின்ன நன்மை தீமைகள் 
பயக்கும் என்பதைக் கூறுவது . இந்நூல் முழுவதும் மணிப்பிரவாள 
தடையில் உள்ளது . 


வரிசை எண் : 2156 


சுவடி எண் : 1500 


மரணகண்டிகை 


ஏடுகள் : 80 ஏட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் பக்கத் 
திற்கு : 7 வரிகள் 

கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 
34 X 3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை , முழுமை : முழுமை , 


தொடக்கம் : 


செய்வினை ...... செயிவாள் 

சேய்யிளையார்க்கும் நல்லன் 
மகட்சி 

மய்யுரு மணியம் பொன்னும் 
பொய்யுரை யொன்றும் சொல்லான் 

புகழ்பெற வாழவல்லான் 
அய்யமிட்டுண்ண வல்லான் 

அசுபதி நாழிநானே . 


112 


தமிழ்ச்சுவடிகளின் 


உதவி 


முடிவு : 

உ - ங்கால் மாமாவுக்கு தோஷம் - உ -ங்கால் மாகாவுக்கு 
தோஷம் ச - ங்கால் பிதாவுக்குத் தோஷம் . யிதுக்கு பிரா 
மணர் போசனம் செய்யவும் மயேசுர பூசைபண்ணவும் . 
சிவன் கோவிலுக்கு நெய்விளக்கிடவும் . அல்லா 
செய்யவும் . 
காலம் : 

விரோதிகிருது வருடம் பங்குனி மாதம் 20 - ஆம் தேதி 
புதன்கிழமை மறண கண்டிகை சாத்திரம் எழுதிமுடி 
வாச்சுது . ஷை சுவடி எழுதி தளிமயமதுறாவுத்தர் மகன் 
மாதுறாவுத்தன் எழுதிந்து . ஷை யேட்டில் எழுத்துக்குத்தம் 
சொல்குத்தம் யிருந்த போதிலும் ஷே புத்தகத்தைவாசிக்கப் 
பட்ட பேர்கள் யிதில் பிழையிருந்தர்ல் திருத்திக் கொள்ள 
வும் . யிவர்களை அல்லா காற்ப்பாத்திக் கொள்ளும் 


சோ திட 


குறிப்பு : இந்நூல் 

வகையைச் 

சார்ந்ததாகும் . 
இன்ன நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அவர்களுக்கு என்னென்ன 
தோஷம் என்றும் மரணமென்றும் கூறுவதாகத்தெரிகிறது . 


வரிசை எண் : 2157 


சுவடி எண் : 1440 


நவக்கிரக அர்ச்சனைகள் சோதிடம் 


அளவு : 


ஏடுகள் : 68 ஏட்டின் நிலைமை : சிதிலம் பக்கத் 
திற்கு : 5 வககள் 

கி . எண்ணிக்கை : 400 
19.5 X 4. செ . மீ . எழுந்து : கிரந்தம் ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை முழுமை : பூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2158 


கவடி எண் : 1439 


நவக்கிரக கவச தோத்திரங்கள் 


ஏடுகள் : 45 ஏட்டின் நிலைமை : தல்ல நிலை யக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 109 

அளவு : 


113 


10 -வது தொகுப்பு 


ஆசிரியர் : அறிய 


18 X 3 செ . மீ. 

எழுத்து : கிரந்தம் 
இயல வில்லை. முழுமை : அபூர்த்தி . 


குறிப்பு : இதில் நவக்கிரகத்திற்குரிய தோத்திரங்கள் கிரந்த 
எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2159 


சுவடி எண் : 1438 


ஆதித்யாதி நவக்கிரக பூஜாதி 


ஏடுகள் : 4 ஏட்டின் நிலம : சிதிலம் பக்கத் 
திற்கு : 6 வரிகள் கி . எண்ணிக்கை : 500 எழுத்து : 
கிரந்தம் அளவு : 18 X 2 ஆசிரியர் : அறிய இயல வில்லை 
முழுமை : அபூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2160 


சுவடி 7 : 14:37 


சோதிடம் 


ஏடுகள் : 101 ஏட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் பக்கத் 
திற்கு : 8 வரிகள் கி . எண்மணிக் ) க : 3000 எழுத்து : 
கிரந்தம் சிரியர் : அறிய இயல வில்லை முழுமை : 
பூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் சோதிட சம்மந்தமாக கிரந்த எழுத்தில் 
எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2161 


சுவடி எண் : 1488 


தொடுகுறி சாத்திரம் 


ஏடுகள் : 37 
திற்கு : 5 வரிகள் 


ஏட்டின் நிலைமை : சிதிலம் 
கி . எண்ணிக்கை : 500 


பக்கத் 
அளவு : 


114 


தமிழ்ச்சுவடிகளின் 


20 X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை முழுமை : அபூர்த்தி . 


தொடக்கம் : 

....... னியரெண்டும் ரெண்டும் பத்து 
வந்து திக்குமாகில்...... 

....னணுலகளந்தார் வந்திகும் பொருளு நன்மை 
புண்ணிய வசத்தினாலே பொரு ...... 


முடிவு : 


நிலந்தறு நூறு ரெண்டு ஒன்று வந்துதிக்குமாகில் 
கலந்திடு நன்மையாகு காரியம் பலிக்குமிப்ப 
உலகிலே சகாய முன்டு உத்தம பொருளுஞ் சேறு 
துலவிலா பாக்கியம் வந்துன்பமும் நீங்குந் தானே . 

ராமமூர்த்தி கடாட்சத்திலே பெண் தேவதை . 


குறிப்பு : இது சோதிட வகையைச் சார்ந்தது . 


வரிசை எண் : 2162 


சுவடி என் : 1490 


சாமுத்றிகாலட்சணம் & ஸ்திரீலட்சணம் 
ஏடுகள் : 10 ஏடுட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் பக்கத் 
திற்கு : 8 வரிகள் கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 
எழுத்து : தமிழ் ஆசிரியர் : அறிய இயல வில்லை முழுமை : 
அபூர்த்தி . 


குறிப்பு : இந்நூல் சாமுத்ரிகா லட்சணம் பற்றிக் கூறுகின்றன . 
ஆண் , பெண் ஒவ்வொருவருடைய அங்க அடையாளங்களுக்கு ஏற்ப 
பலன் கூறுவது . ஏடுகள் மிகப்பழுது அடைந்து பார்க்க , பயனற்ற 
நிலையில் உள்னது . 


